தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் . 239 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


ஒன்பதாம் தொகுப்பு 


( வைத்தியப் பகுதி ) 


T 


பபபபபபா 
NAmritiiiirar 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூல் நிலையம் 


1986 


விலை ரூ 8-00 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் 239 . 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


ஒன்பதாம் தொகுப்பு 


( வைத்தியப் பகுதி ) 


பதிப்பாசிரியர்கள் 


. 


திரு . புலவர் . வீ . சொக்கலிங்கம் 


தமிழ்ப் பண்டிதர் ( ஓய்வு ) 


சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


திரு . து . முரளி , தஞ்சாவூர் . 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூல் நிலையம் 


1986 ] 


[ விலை ரூ8-00 


முதற்பதிப்பு : 


1986 


வெளியீடு : 


தஞ்சை சரசுவதி மகால் நூல் நிலையம் 


தஞ்சாவூர் . 


பதிப்பகம் : 


ஜெமினி அச்சகம் 


மேலவீதி தஞ்சாவூ 


வெளியிடுவோர் முன்னுரை 


மனிதன் நோயற்று வாழ்ந்தால் , அதுவே அவனுக்குப் 
பெருஞ்செல்வமாகும் . ஊழ்வினையினால் நோய்வரின் அவற்றைப் 
போக்க மருத்துவம் தேவை . அவ்வாறு கண்ட மருத்துவங்கள் 
ஓலைச் சுவடிகளில் தேங்கி , எமது சரசுவதி மகாலில் உள்ளன . 
அவைகள் 3 , 4 , 5 , 8 

தொகுதிகளாக 

முன்னரே 
வெளிவந்துள்ளன . 


ஆகிய 


இந்த ஒன்பதாவது தொகுதியினை , எமது முன்னாள் 
தமிழ்ப் பண்டிதர் திருவாளர் புலவர் வீ . சொக்கலிங்கம் 
அவர்களும் , திருவாளர் து . முரளி அவர்களும் இணைந்து 
செம்மைப்படுத்தியுள்ளார்கள் . அன்னார் இருவருக்கும் எமது 
உளங்கனிந்த நன்றி உரித்தாகிறது . 


இந்த ஒன்பதாம் தொகுதி வெளிவரப் பொருளுதவி 
புரிந்த நடுவண் அரசுக்கும் , நன்முறையில் அச்சிட்டுத் தந்த 
தஞ்சை , ஜெமினி அச்சகத்தாருக்கும் ஏனையோருக்கும் எனது 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


அரிய சுவடிகள் , புத்தகங்கள் வைத்திருப்போர் , அவற்றை 
எமது நூலகத்தில் சேர்த்து , தாம் புகழடைவதோடு , மற்றவர்க்கும் 
அவை பயன்பட உதவுமாறு கேட்டுக் கொள்கிறேன் . 


தஞ்சாவூர் 
1-7-1988 


} 


இங்ஙனம் , 
ரா . இராமசமி, இ . ஆ . ப . , 
மாவட்டாட்சியர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


முன்னுரை 


" பதினாறும் பெற்றுப் பெருவாழ்வு வாழ்க என்று 
வாழ்த்துவர் பெரியோர் , இப்பதினாறு வகையான செல்வங் 
களுள் ஒன்று தான் நோயின்மை . நோயின்றி வாழ்தலே 
சிறந்த செல்வம் . எவ்வளவுதான் படித்திருந்தாலும் , செல்வம் 
பெற்றிருந்தாலும் உடல் நன்னிலை ( ஆரோக்கியம் ) இல்லையானால் , 
அவன் நல்வாழ்வு வாழ இயலாது . உடன் பிறந்தே கொல்லும் 
நோய் என்பர் புலவோர் . 


உள . 


நோய் வருவதற்குப் பல காரணங்கள் உண்டு . ஊழ்வினை . 
தீயொழுக்கம், தூய்மையின்மை, தீமை பயப்பவற்றைத் தெரிந் 
திருந்தும் உண்பது முதலானவற்றால் நோய்கள் வரும் . இவற்றைப் 
போக்கும் வழிகள் பல இவற்றை , நம் முன்னோர்கள் 
கண்டனர் . தம் அனுபவத்தைக் கூறியும் , ஏட்டில் எழுதியும் 
வழி வழி பழக்கியும் வந்தனர் . அவ்வாறு பனை ஓலைகளில், 
ஏட்டுச்சுவடிகளாக எழுதப்பட்ட நூல்கள் ஏராளம் . அவற்றுள் 
பல , நமது சரசுவதி மகால் நூல் நிலையத்தில் இடம் பெற்றுள்ளன . 


அவற்றுள் , இதுவரை 365 சுவடிகள் 730 தலைப்புக்களில் 
3 , 4, 5, 8 ஆகிய தொகுதிகளாக வெளிவந்துள்ளன . 1 , 2 , 6,7 
ஆகியவை இலக்கியங்கள் . 


தற்போது , 9 - வது தொகுப்பு வெளிவருகின்றது . இதில் , 
சுவடி எண் 366 முதல் 430 வரை ( D / எண் . 731-903 ) உள்ள 
சுவடிகளின் விளக்கங்கள் அடங்கியுள்ளன . சுவடிகளின் 
உட்பிரிவுகள் ( a ) , ( b ) , ( c ) எனக் குறிப்பிடப்பட்டுள்ளன . இதனை 
அடுத்தும் வைத்தியச் சுவடிகளின் விளக்கங்கள் வெளிவரத் 
தயாராகி வருகின்றன . 


இதனை வெளியிடப் பொருளுதவி செய்த நடுவண் 
அரசுக்கும் , இதனைப் பதிப்பிக்க அனுமதியளித்த எமது மகால் 
இயக்குநரும் , மாவட்ட 

ஆட்சியருமான திருவாளர் 
து . இரா . இராமசாமி , இ.ஆ.ப. அவர்கட்கும் , நூல் நிலைய நிருவாக 


அதிகாரி பொறுப்பு, திருவாளர் அ . பஞ்சநாதன் , எம்.ஏ. , பி.லிப்.சி. 
அவர்கட்கும் , நன்முறையில் அச்சிட்டுத் தந்த , தஞ்சை, ஜெமினி 
அச்சகத்தாரு க் எமது நன்றியினைத் தெரிவித்துக் 
கொள்ளுகிறோம் . 


ம் 


இதில்காணும் குற்றம் களைந்து குணம்பொருந்தி வாசித்தல் 
கற்றறிந்த மாந்தர் கடன் . அரிய 

லைச்சுவடிகளைத் 
தம்மிடம் வைத்திருப்போர் , அவற்றை எம்மிடம் தந்து , தங்கள் 
பெயரை நிலைநாட்டிப் புகழடைவதோடு , மற்றவர்கட்கும் அது 
பயன்படச் செய்வார்கள் என நம்புகிறோம் . 


தஞ்சாவூர் 
16-7-86 


இங்ஙனம் 
புலவர் . வீ . சொக்கலிங்கம் 

தமிழாசிரியன் ( ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் . 

& 


து . முரளி 


பொருளடக்கம் 


நூற்பெயர் 


பக்கம் 


96 


... 
... 
... 


** 
.... 


... 


13 


31 


... 


... 


61 


.. 


107 
116 
85 


... 


... 


7 


... 


5 


117 


34 


84 


... 
... 


... 
... 
... 


109 


59 


90 


அ 
அகத்தியர் -16 
அகத்தியர் -80 
அகத்தியர் -500 
அகத்தியர் ஆயுர்வேதம் 
அகத்தியர் இந்திரஜால வெண்பா 
அகத்தியர் உடல் கரு சூத்திரம் - 48 
அகத்தியர் கர்ம காண்டம் -300 
அகத்தியர் கலைக்கியானச் சுருக்கம் - 12 
அகத்தியர் கலைக்கியானச் சுருக்கம் - 120 
அகத்தியர் கலைக்கியானச் சுருக்கம் -120 
அகத்தியர் கன்மகாண்டம் -300 
அகத்தியர் கன்ம சூத்திரம் -300 
அகத்தியர் கேசரி வித்தை 
அகத்தியர் கௌமதி நூல் 
அகத்தியர் சாலத்திரட்டு - முதற்காண்டம் 

இரண்டாங் காண்டம் .... 
மூன்றங் காண்டம் 
நாலாங் காண்டம் 

நாலாங் காண்டம் 
அகத்தியர் கால நிகண்டு 200 
அகத்தியர் சுருக்கம் - 12 
அகத்தியர் சூத்திரம் - 36 

80 
அகத்தியர் தசவித வழலை 
அகத்தியர் தத்துவம் - 308 
அகத்தியர் திராவகம் -- 800 
அகத்தியர் தீட்சை விரி- 200 
அகத்தியர் பரிபாஷை -1 முதல் 5 காண்டங்கள் 
அகத்தியர் பரிபூரணம் - 400 
அகத்தியர் பலதிரட்டு வாகடம் 
அகத்தியர் பாடல் சிவகுளிகை - 8 
அகத்தியர் பிரகரண நூல் 


. 


*. 


92 


. 


93 


... 


106 
98 


26 


... 


24 


... 

... 


50 


1081 


24 


... 


... 


115 
18 
83 
37 


.... 


... 
... 


.... 
.... 
... 


107 


87 


... 


... 
... 


111 


... 


.... 


..... 


.. 


14 


அகத்தியர் பின்னூல் - 80 
அகத்தியர் பூரண காவியம் 1000 
அகத்தியர் பூரண சூத்திரம் 
அகத்தியர் 

48 
அகத்தியர் 

216 
அகத்தியர் பெருநூல் 2.ங் காண்டம் 


- 


-.. 


43 
114,22 
104 , 57 

99 


- 


3.ங் காண்டம் 


12 


... 


... 


... 


99 


".. 


... 
.... 
... 
... 


54 


... 


... 


117 


... 


... 
... 
... 


110 

11 
33 , 47 ; 8 ( ) 

85 
116 


... 


... 


* 


... 


.. 


.. 


70 
55 


4 .. 


--- 
..... 
... 


*.. 


4.ங் காண்டம் 
அகத்தியர் மாய ஊஞ்சல் 
அகத்தியர் முப்பு -6 
அகத்தியர் முப்பு -16 
அகத்தியர் முப்பு -50 
அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் 
அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் - 360 
அகத்தியர் வகாரம் - 30 
அகத்தியர் வல்லாதி - 600 
அகத்தியர் வாசி - 10 
அகத்தியர் வாதகாவியம் -3 - ங் காண்டம் 
அகத்தியர் வாத சூத்திரம் -100 
அகத்தியர் வைத்திய பரிபூரணம் - 400 
அகத்தியர் வைத்திய பூரணம் - 205 
அகத்தியர் 

- 400 
அகத்தியர் வைத்தியம் 
அகத்தியர் 

- 150 
அகத்தியர் 

--205 
அகத்தியர் 

-300 
அகத்தியர் 

-630 
அகத்தியர் வைத்திய ரெத்தினச் சுருக்கம் 
அகத்தீசர் கலைஞான சூத்திரம் - 200 
அவ்வையார் இரத்தினச் சுருக்கம் - 18 
அனுபவ வைத்தியம் 
அஷ்ட கர்ம சூத்திரம் - 105 


94 


87 


... 


34 


... 


41 
82 


... 


... 


87 , 42 

85 


... 


... 


2 


81 


... 


... 
... 


.. 
... 


29 


... 


... 


... 


4 


.. 


75 


90 


.. 
.... 


... 


105 


65 


... 


65 


இராமதேவர் - 30 
இராமதேவர் அட்டாங்க பட்சணி -51 
இராமதேவர் சிவயோகம் -200 
இராமதேவர் சிவயோகம் -201 


53 


63 


52 


98 / 


64 
66 


இராமதேவர் சுருக்கம் -50 
இராமதேவர் சூத்திரம் - 300 - ல் கருந்துளசி 
இராமதேவர் தண்டகம் -110 
இராமதேவர் பரிபாஷை 
இராமதேவர் பெருநூல் -1000 - ல் சொல்லியது 
இராமதேவர் வைத்தியம் - 10 
இராமதேவர் 
இராமதேவர் ஜோஸியம் 


* . 


... 


97 


... 


... 


83 
63 


81 


. 


66 


113 


எண்ணெய் வர்க்க வெண்பா -70 
எல்லசிங்கன் செட்டியார் பாடல் - கல்ப்பம் 


89 


... 


கம்பளிச்சட்டை கைலாசநாதர் நிகண்டு - 


1212 ... 


113 


காலாங்கி வைத்தியம் 


71 


45 


குணவாகடம் 
கும்பமுனி சாமியார் பாடல் - 12 
கும்பமுனி பெருநூலில் - 50 
குரு நாடி 


115 
30 


48 


கோ 


... 


... 


50 


கொங்கணர் கடைக்காண்டம் 
கொங்கணர் சூத்திரம் - 10 
கொங்கணர் ஞானம் 
கொங்கணர் பாடல் கருக்குளிகை 


23 


* 


56 


38 


19 


. 


13 


. 


சட்டைமுனியார் நிகண்டு முதலிய வைத்திய 

அட்டவணை 
தாசிவம் வாத சூத்திரம் . திறவுகோல் 
சரபேந்திரர் விஷ வைத்தியம் 
சருவகோடா சூளிகை 
சவுரியானந்தர் குழம்பு அறிதல் 


70 
76 


- . 


பசுந்தரானந்தர் சூத்திரம் 
த்தரானந்தர் சூத்திரம் - 25 


58 
73 


76 


... 


... 


சுரூபானந்தர் - 500- ல் கடைசி பாடல் 
சுன்னக்கல் - 16 . 


20 


... 


செந்தூரம்- கட்டு முறை 


... 


78 


... 


... 


116 


... 


: 


... 


:: 


3 


6 


... 


... 


28 ) 


... 


.... 


தட்சிணாமூர்த்தி -10 
தட்சிணாமூர்த்தி கலை ஞானம் -1200 
தட்சிணாமூர்த்தி சுருக்கம் -6 
தட்சிணாமூர்த்தி சூத்திரம் - கலைஞானம் -60 
தட்சிணாமூர்த்தி சௌமிய சாகரம் - 

அட்டவணை 
தட்சிணாமூர்த்தி தந்தீ -8 
தட்சிணாமூர்த்தி பூரண பூசாவிதி 
தட்சிணாமூர்த்தி பெருநூல் -1200 
தட்சிணாமூர்த்தியான அகத்தியர் 

பூசாபதியான சூத்திரம் 
தட்சிணாமூர்த்தி வகாரம் - 2.ங் காண்டம் 
தட்சிணாமூர்த்தி வைத்தியம் 
* தன்வந்திரியார் பாடல் 
தன்வந்திரி வைத்தியம் -1000 


110 
20 


:: 


9 


44 . 


... 


104 


... 


... 


... 


36 


1 


... 


48. 


... 


. 
.. 


i 


திருமூலர் கெர்ப்ப வாகடம் 
திருமூலர் பாடல் - 8 
திருமூலர் வாகட ரெத்தினச் சுருக்கம் - 
திருமூலர் வாத சூத்திரம் - 201 
திருவள்ளுவர் ஞானவெட்டி 1500 - க்குச் சூத்திரம் 

நவரத்தின சிந்தாமணி 800 


--78 
74 


... 


88 


: 


... 


தேரையர் வைத்தியம் - 500 
தேரையர் வைத்தியம் 1001 


69 , 103 
28,95. 


i. 


தைலவர்க்க வெண்பா -334 


. 


IIZ 


நந்தி பாடல் - 8 
நவலோக மாரணச் சுருக்கம் - 16 



... 


நா . 


நாடி சாத்திரம் 


... 


... 


19 


நோய் நிதானம் 


.... 


57 


ST 


பதஞ்சலி வகார சூத்திரம் - 20 
பதார்த்த சிந்தாமணி 
பால வாகடம் 


62 
27 


79 


பிரம்மமுனி -385 
பிரம்மமுனி கருக்கிடை சூத்திரம் -370 
பிரம்மமுனி வைத்திய சூத்திரம் -390 


14 
1.02 


புலத்தியர் சம்பாத சிதாக்கியம் 

18 காண்டங்கள் 
புலிப்பாணி- 300 


1.00 


32 


போ 


... 


96 


11 


போகர் சூத்திரம் -68 
போகர் பூசாவிதி 
போதரிஷி சூத்திரம் -22 
போதரிஷி சூத்திரம் வகாரம் - 100 


21 


53 


105 


மச்சமுனி பாடல் -800 
மச்சமுனியார் பாடல் -8 
மந்திர சாத்திரம் 
மலை அகராதி 


39 
49 
16 


... 


.. 


யாகோபு- 300 


... 


... 


... 


60 


ரோமரிஷி - 500 
ரோமரிஷி சூத்திரம் - 16 
ரோமரிஷி பாடல் 
ரோமரிஷி பெருநூல் 


42,67 

72 
68 


12 


52 


... 


ரோமரிஷி வகார சூத்திரம் -- 50 
ரோமரிஷி வைத்திய சூத்திரம் - 100 - 


.... 


... 


.... 


77 


15 


வாகடத் திரட்டு 


... 


... 


17 


விஷ வைத்தியம் 


.. 


103 


... 





... 


. 


வைசூரி சாத்திரம் 
வைத்திய அட்டவணை 
வைத்திய அட்டவணை- உரை நடை 
வைத்திய அந்தாதி 
வைத்தியக் கும்மி 
வைத்தியத் திரட்டு 
வைத்திய மலை அகராதி 
வைத்திய மலை அகராதி - சரக்குவைப்பு 
வைத்தியம் சில்லரைக் கோவை 


35 , 80 , 83 

114 
47 

46 
8 , 17 , 25 

59 
59 


... 


... 


... 


... 


70 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகம் 

தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


9 - வது தொகுப்பு 


மருத்துவப் பகுதி 


ரிசை என் : 731 . 


சுவடி எண் : 366 - (a) 


தன்வந்திரி வைத்தியம் 1000 


ஏடுகள் ! 96. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . அளவு : 37 x 31 செ.மீ. எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
என்ணிக்கை3000 . ஆசிரியர் : தன்வந்திரி . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் : 


1 


வாகடங்கள் வருத்திடும் 
குணரவே 

னுயர பண்டி 
கெளி தன்னுடல் நொயெனவ .... 
மாதா சரந்தவர் கற்ற 
.............. 3 


... 





சந்தண மாதியாக சாத்து சி தளமா மெண்ணை 

வெந்தித்த ( கண்ணை யற்காம் விருத்தர்க்கு சத்து மாகா 
மைய்ந்தரர் சிசுகள் காகா வருகுணந் தேசகாலம் 
சிந்தையா லெண்ணை மூழ்கில் தேகத்தை வளக்கு மென்றே . 

ஆறியனுயிர் முற்றிற்று . 
சிவமயமா ஸ்ரீரெங்கநாயகருடைய கிருபையுண்டாக வேணும் 


கரிப்பு ! 

முதல் ஏ 0 ஒரு சிறு பகுதியே உளது . 2-14 ஏகேளின் ஓரங்கள் செல்லாத் 
துள்ளன . பிற்பகுதி சீராயுள்ளன . 

இல் தெஞ்சு - கோழைக்கட்டி , சுவாச காசம் , பித்த மூர்ச்சை , மேக 
லோகத்திற்குச் சித்திரமூல நெய் , குய்யத்தில் புண் , மலட்டுக்குப் பொது மருந்து , 
கெர்ப்ப எண்ணெய் , கிராணிக்கு மாங்கொட்டை லேகியம் , பிளவை , ருது 


2 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆகாதவள் ; பெருவியாதிக்குக் கர்ப்பம் , குஷ்ட்ட புண்ணுக்குப் புகை , சன்னி 
13 - க்கும் பேரும் சிகிச்சையும் , அகத்தியர் குளம்பு , நவரச சுத்தி , கெர்ப்பிணி 
களூக்கு பேதிமுறை முதலான பல முறைகள் உள்ளன . 


வரிசை எண் . 


732 


சுவடி 

எண் . 366 ( b ) 


அகத்தியர் வைத்தியம் 360 . 


ஏடுகள் : 44 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 9-10 
வரிகள் . அளவு : 37X3 , செ . மீ . 

எழுத்து : தமிழ் கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 2000. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


பூதலத்தில் தென் பொதிகை தன்னில் வாழும் 

பூரணமே யென்குருவே சிவமே அய்யா 
மாதவத்தால் அஷ்ட்டசித்தி யெட்டும் பெத்த 

வாசையினால் வைத்தியனூல் வகையாய்ச் சொல்வேன் 
போதகத்தின் முகத்தானை கடைக்கொட் டானை 

புழக்குழியில் விழுந்தானைப் புதல்வன் றன்னைச் 
சாதகமாய் மனமடங்கி யறிவில்க் கூடுந் 

தற்பரமாய் நின்றகண பதியே காப்பாம் . 


1 


முடிவு : 


மூலத்தி னெழுத்தாலே மவுனங் கொண்டு 

மூட்டினால் வடுகனங்கே நிற்த்தஞ் செய்வான் 
ஞாலத்தின் குண்டலிக்குள் எடுக்கப் பாரு 

ஆசையவள் வைப்பதற்கு வடமாலை சாத்து 
(சீலத்தின் ) னந்தியுட பூசை பண்ணு 

சேகண்டி நாதவெ 
காலத்தினை கருவறிந்து பூசை செய்தால் 

கைக்குள்ளாம் வயித்தி ) யமுன் னூறு முத்தே 


3011 


ஹரி : ஓம் . அகத்தீசுரரருளிச் செய்த வைத்திய சூஷ்திரம் முன்னூறு 
முற்றும் . குருபாதமே கெதி . சரசுபதி முன்னிற்க்க வேணும் . 

ரெங்கதர் துணை . 
குறிப்பு : 

இதில் , காந்த சத்து ஈயம் , கற்பூரம் சிலாசித்துப்பற்பம் , வெடியுப்புச் 
செயனீர் , அப்பிரகச் சத்து , செந்தூரம் , நிமிளை சத்து , செந்தாரம் , தாள்க. 
வெள்ளையும் , அதற்கு அனுபானலேகியமும் , உள்ளன . 


9 - வது தொகுப்பு 


3 


ஈளை , இருமல் , சுவாச காசத்திற்கு லேகியம் , முத்து , செந்தூரம் 
குட்டம் 18 - ம் அய ஈய செந்தூரம் , நவபாஷாண பதங்கம் , துய்யான் 
செந்தூரம் , நவலோக செந்தூரம் , 64 சாக்கும் சுத்தி செய்ய முறைகள் 
முதலானவை உள்ளன . 


வரிசை எண் : 


733 


சுவடி எண் : 367- ( a ) 


தட்சிணாமூர்த்தி கலைக்கியானம் 1206 


ஏடுகள் : 205 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் . அளவு : 26x31 செ.மீ. எழுத்து : தமிழ் , கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 8000. ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


ஆதிபரா பரத்தினுட கிருபை கூர்ந்து 

அம்பாள மனோன்மணியை தொழுது பொத்தி 
சோதியெனுங் கமலமலற்த தா .... 
வாதத்திலே 

காப்பு 
நீதிபெற வயித்தியத்தில் ரெண்டு லெட்சம் 

நிலைத் ததொரு சூஷ்த்தியத்தில் கோடா கோடி 
( வாதி ) யென்று பேர்படைத்த பெரியோர்க் கெல்லா 

மகள்ந்து சந்து சருச்குருவாய் வசனித தேனே. 


முடிவு 


பரியான தங்கமடா பறபிறம்மம் 

தங்கமென்றால் பூரணமே - தங்கம் 
நெறியான பூரணத்தே தினமும் நோக்கி 
நேரர்வான பராபரத்தி .......... செய்ய ........ 
குருகடாட்சம் உண்டாக வேண்டியது . 


சிவகெங்கை சீமை ......... எழுதினது முற்றும் , 


குறிப்பு 

சக்தி சிவமறிய , முப்புச் சுண்ணம் , ரசவங்கச்சுண்ணம் , நரத்தீர்வாங்கல் . 
நாகமணி , குடவன் செம்பு , பாஷாணக்களங்கம் , நந்தியுப்பு , 64 சித்து ஞானம் , 
வைப்பு முறைகள் , நவக்கிரக பாத்திரம் தங்கவெட்டை , நவச்சாரக் குளம்பு . 
பஞ்ச சுன்னகை, அமூர்தரச கல்பம் , காயல்பம் முதலியன உள்ளன , 


4 


தமிழ்ச் சுவடிகளி 


வரிசை எண் . 734 


சுவடி எண் . 367 ( b) 


அகத்தீசர்கலைஞான சூத்திரம் 200 


ஏடுகள் 30 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு 8-9 
வரிகள் . அளவு : 36x31 செ.மீ 

எழுத்து : தமிழ் கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 1100 ஆசிரியர் : அகத்தியர் முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் : 
எட்டெட்டா மாதியிலே கலைஞ்ஞான சூஷ்ச்சமென் 

றெழுமிரா நான்கில நாலுமொன்றாய் 
விட்டகுறை யுலகமதி லறியாமல் கமல 

வெளிகோணக் குரு நூலில் மூலஞ் சொல்லி 
அட்டபுரி யஷ்ட்டமதி லறைக ளாறு 

மைங்காணே முன்னின்ற வண்டியைப் போத்தி 
திட்டமுடன் சூஷ்த்திரமா யுரைக்க ஆதி 

தேவி பரி பூரணியே முதலாங் காப்பே . 


... டென்றகக் ... றியப் பூட்டுஞ் சொன்னேன் 
முக்காலுந் திறவுகோல் 
உப்புக்கட்டு சொல்லிப் போத்தி ........ லத் திறப்பதற்கு 
சூஷ்சஞ்சொன்னேன் ...... காஷ்சி பெற 

றேனே 197 . 


குறிப்பு : 

இடையிடைய ஏகேள் முறிந்தும் சிதைந்தும் உள்ளன . இதில் ஞானதுகை 
பூரண நவந்துருவம் போன்ற குறிப்புக்கள் உள்ளன . 


வரிசை எண் : 735 


சுவடி எண் : 367 ( c ) 


தட்சிணாமூர்த்தி சுருக்கம் -6 


ஏடு : 1 ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 10 வரிகள் . 
அளவு : 36 x 3 | செ.மீ. எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் எண்ணிக்கை : 
40. ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 
சித்தரனாள் ஆதியிலே பதினென் பேர்கள் 

சிவமறிந்து தேவியுட வாமத்தினால் 


உட்டால் சாபமாகும் 
9 - வது தொகுப்பு 
கருத்தாதி சிவனுடையை ..... காரணமாயி 

சிவமுனியுமான பெருவித்தாதி சாஸ்திரங்கள் 
கோடாகோடி விளம்பினேன் விளம்பினேன் 

பின்னூலை விரைந்து பாரு 
அத்தாதி ஆனவர்க்கு பெயிதும் வெய்தும் 

அல்லாவிட்டா லெய்யாது அறிந்து பாரே . 
வகாரமடா ஆறுக்குள் ஒளிக்க வில்லை 

மைந்தனே சமுத்திரத்து உப்பு ஆதி 
கொரமடா தேவதைகளோ கோடா கோடி 
வகாரமடா யின்னூலில் அண்ட பிண்டம் 

பரமகுரு தானறிய வெளியில் வைத்தேன் 
நகாரமடா சுந்தரமே யின்னூல் போலே 

நாட்டார்கள் வர்மத்தின் செய்கை முத்தே . 


குறிப்பு 

இதில் சமுத்திர உப்பு கொண் , கட்வேலை தேர்வும் , வேதை செய்யும் 
குறிப்பும் காணப்படுகின்றன , 


வரிசை எண் : 736 


சுவடி எண் : 367 (d ) 


த்தியா கலைக்கியான சுருக்கம் 120 


ஏடுகள் : 20 ஏட்டின் நிலைமை ; மிகமிகப்பழுது பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . அளவு : 36x3 | செ.மீ எழுத்து : தமிழ் 
எண்ணிக்கை : 800 ஆசிரியர் : ( அகத்தியர் ) முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 
ஆதிசத்தி சிவமான சோதி காப்பு 

அகண்டமெனும் பூரணத்தில் அறிவே காப்பு 
சோதியென்ற வாலைமனோன் மணியே காப்பு 

சொல்லடங்கா விண்ணொளியின் சுடரே காப்பு 
நீதியுள்ள சற்குருவின் பாதம் காப்பு 

நீயென்றும் நானென்றும் நிண்டோனங் காப்பு 
சாதியென்னுமஞ் சிவசத்தி சத்திசிவ 

மானந்தமான பராபரத்தின் பொருளுதி காப்பு தாமே . 


6 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


திறந்ததொரு தமறவாசல்க் குள்ளே நீயும் 

செலுத்தடா வாசிதன்னை ரவியால் மைந்தா 
பறந்தொரு வாசியதும் பதிவு மாகும் 

பதிவான தீபவொளி கண்ணில்க் காணும் 
கறந்ததொரு பால்போலே அமுந்த மூறுங் 

கனிவான அழுந்தமழை தினமுங் கொள்ளு 
சிறந்ததொரு பூரணத்தைத் தினமுங் கொண்டு 

சிவமான மவுனத்தில் சேறமுத்தே 


தெட்சணாமூர்த்தி துணையுண்டு 
ஹரி : ஓம் : 19 : சுபமஸ்து 


குறிப்பு : 
இதில் சவுக்காரச் சுன்னம் , வீரங்கட்டு மெழுகு , 

கெந்தகத்தயிலம் , 
ரசமணி , மறைப்புமை , வெள்ளி முறை , அங்கோலத்தயிலத்தில் செலஸ்தம்பனம் , 
கல்பம் முதலான முறைகள் காணப்படுகின்றன . வாதம் , வைத்தியம் ஆகிய 
முறைகள் சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 737 


சுவடி எண் : 367(c) 


தட்சிணாமூரித்தி சூத்திரம் கலைஞானம் 60 


ஏடுகள் : 10 , ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 8 

8 . 
வரிகள் . அளவு : 36x31 செ.மீ. எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 300 ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 
ஆதியெண்ட பூரணமா மகண்டத் துள்ளே 

ஆத்தாளைத் தொழுது நின்ற ஐங்கரனைப் போத்தி 
சோதியெண்ட அறுநூறு பெறு நூல் தன்னை 

சூஷ்த்திரந்தான் அறுபதுக்குள் சுறுக்கி வயித்தேன் 
சேதியென்ற கறுக்குருவு வெளியதாக 

திறந்திட்டேன் கைபாக மருந்தின் பாகம் 
வீதியென்ற கெவுனத்தி நோட்டம் போல் 
விந்தமணி யின்னூல்தான் சொல்லக் கேளே . 


1 


முடிவு 
அங்கெண்ட புரியட்ட மிழந்து வாசி 

ஆதாற மேல்மூலத் தடக்க மங்கே 


9 - வது தொகுப்பு 


7 


பங்கென்ற மனமகத்தி னாங்கார மூன்று 

பஞ்சவர்க ளேத்து நின்ற பதியு மங்கே 
சங்கென்ற பற்பந்தி கடல்ஆ றேறித் 

தவசிருந்த குகைவீடு தலமு மங்கே 
வங்கெ 


குறிப்பு 


இதில் செயநீர் செய்முறை , கறியுப்புச் கண்ணம் , கெந்தி களங்கம் 
தாமிரக்களிம்பு வாங்க , நாகவித்தை , மால்தேவி சிவச்சு , இரும்பு செம்பு 
ஆகியவை செய்து வாத்து வைத்தியம் செய்வதும் பற்றிக் கூறப்பட்டுள்ளன. 


வரிசை எண் : 738 . 


சுவடி எண் : 


367 ( f ) 


தட்சிணாமூர்த்தி சுருக்கம் - 6 


ஏடு : 1 . 

ஏட்டின் நிலைமை : மிசப்டழுது . பக்கத்திற்கு : 8 வரிகள் . 
அளவு : 36 X 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் எண்ணிக்கை : 
40. ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றுமுளது . 


குறிப்பு : 

இது , 367 - ( c ) போன்றது . அதைவிடச் சற்று நன் றாக இருக்கிறது . 


பரிசை எண் : 739 


சுவடி எண் : 


367 ( g) 


( அகத்தியர் ) கலைஞானச் சுருக்கம் -12 


ஏடுகள்: 2. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்டழுது . பக்கத்திற்கு : 8 வரிகள் 
அளவு : 36x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் எண்ணிக்கை : 
70. ஆசிரியர் : ( அகத்தியர் ) . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 

சாத்திய பெருநூல் ஞானம் சாத்திய கலைக்கி யானம் 
போத்திய பூர ணங்கள் புகழ் பெறும் முப்புச் சுண்ணம் 
வருத்திய வாசி வாதம் வாமத்தின் பொருளை எல்லாம் 
யேத்தியே யென்னூ லுக்கு யோகமாம் குறுநீ கேளே . 


8 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு 


இதுவாம் பரமே யேகமாம் யெனம்பிள்ளாய் 
மதுவாய் நிறைந்த வாதக் கறுத்தான 
கறுவாய்த் திரட்டி வைத்தேன் இந்நூலில் 
மதுவாம் பரம ரகசிய முத்தே . 


நந்தன வருடம் , தைய் மாதம் 24 s சிவகெங்கை மீனாட்சி சுந்தரம் 
எழுதி முகிந்தது முற்றும் . 


குருப்யோ நம : 


குறிப்பு 


இதில் நாதநீர்ச் செயநீர் செய்முறையும் , இதைக் கொன்ற வேதை 
பார்க்கும் முறையும் பாடலாயுள்ளன . 

இதன் பின்னர் தெட்சணாமூர்த்தி துருசிகு 6 என்ற தலைப்புள்ள ஏ 
ஒன்று பாதியாக முறிந்து உளது . 


வரிசை எண் : 740 . 


சுவடி எண் : 368 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 220. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
2-4 வரிகள் . 

அளவு : 28 x 3செ.மீ. எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 1000. ஆசிரியர் : பலா . முழுமை : முழுமையற்றது .. 


தொடக்கம் : 
பயித்திய சுரத்தின் செய்கை 

வன்னிபோற் சுரமே மூர்ச்சை மதிய சார வாந்தி 
பின்னையுப் - புறைப்புத் தாகம் பெருமுகந் தாளு காசி 

மின்னிடு முகிருங் கண்ணு மேனியும் பேத மாக 
பண்ணிடுங் குளுத்தி வேண்டும் பயிற்றிய சுரமி தாமே . 


2 


முடிவு : 
தாது பார்க்குங் காலம் 

தானது பங்கு னிக்குந் தனதுநல் லாவ ணிக்கும் 
வானமாம் பிரட்டா சிக்கும் கத்தராத்திரியிர் பாறக் 

தேனன மூன்று நாடி தெளியவே காணு மென்று 
கானமா முனிவன் சொன்னான் கருதியே கண்டிடாயே . 


64 


9 - வது தொகுப்பு 


9 


குறிப்பு : 
இதில் , வாத பித்த சுரத்தின் செய்கை , மூன்று நாடியின் விர்த்தி , லட்சணம் 

நாக்கு லட்சணம் , பீனிசத்தின் செய்கை , 3 தோஷ காமாலையின் 
செய்கை , வாதம் , சன்னி , மேக தோஷங்களின் செய்கைகள் பற்றியும் , நாடி 
விபரம் , தாது நிதானம் , சாத்திய அசாத்திய முறைகளும் காணப்படுகின்றன . 
இது ஒரு நோய் நிதானச் சுவடி , 


ரிசை எண் . 741 


சுவடி எண் . 369 ( a ) 


தட்சிணாமூர்த்தி பெருநூல் 1200 


ஏடுகள் : 205 ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . 

அளவு : 40x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 6500. ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி . முழுமை முற்று 
முளது . 


தொடக்கம் : 

ஆயிரத்தி யிருநூறு முன்னூ லாய்ந்து முரக் கண்ட சூஷ்த்திரம் 
பாயிரத் தொகுதி யொன்று பாடிய வைத்திய பாகம் 
மோயிரக் களிமுன் னூறு முமைக்கர னுரைக்க யீன்ற 
தாயெனக் குரைக்க யானுஞ் சாத்திய விதி நூல் தானே ; 


1 


முடிவு : 
தூண்டாத விளக்கெரியும் மென்று முன்னோர் 

சொன்னபடியே வித்தை வயித்திய வாதம் 
வேண்டிய பூமாந்தரிகம் நால்வே தத்தால் 

விளம்பினேன் :வேதாந்தம் மேவும் மேவும் 
ஆண்டவனே விட்டகுறை யுரைத்தார் சொன்ன 

ஆனந்தத் திரிகாண்டம் முன்னூர் முத்தே . 


1199 


தெட்சிணாமூர்த்தி பெரு நூல் ஆயிரத்தியிரு நூறு முடிந்தது முத்தும் . 
ஹரி ஓம் : சுபமஸ்து . 


குறிப்பு : 

சுவடியின் பிற்பகுதி நன்றாக இருக்கிறது . இதில் , சயத்துக்கு சிவமெழுகு . 
சருவாங்க மாத்திரை , புண்ணுக்கு குழித்தயிலம் , ரசமணி , உப்புக்கட்டு 
செந்தூரம் , தாளக்கும் , விஷசுரத்திற்கு கெந்திமாத்திரை , அயம் , ரசம் . நாகம் 
இவற்றின் களங்கங்கள் , அயச்செம்பு , கெந்திசெம்பு , சீனாக்கார குரு போன்ற 


த . சு . - 2 


18 


தமிழ்ச் சுவடிகளின் 


காணப் 


வாத வைத்தியத்திற்கான முறைகள் முதலியன உள்ளன . பிற்பகுதியில் 
காலத்திரட்டு , மாந்திரிகம் , ஞானசாலம் முதலான குறிப்புக்கள் 
படுகின்றன . 

இச் சுவடியின் ஆரம்பத்தில் " சத்துக்களை வெட்டை மாற்ற " 
தலைப்பில் ஒரு ஏடு பழுதுபட்டிருக்கிறது . 


என்ற 


வரிசை எண் : 


742 


சுவடி எண் : 369 ( b ) 


அகத்தியர் தசவித வழலை 


ஏடுகள் : 6 .. ஏட்டின் நிலைமை : 

பழுது . பக்கத்திற்கு : 6 வரிகள் 
அளவு : 40x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் எண்ணிக்கை : 150 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை , முற்றுற்றது . 


தொடக்கம் 


வாரான பூனீரு பதக்கு வாரி 

மாடித்து ரெட்டிலொன்று கல்லுச் சுன்னம் 
பேரான கழுதையுட மூத்திரத்தில் 

பிசைந்து நன்றாய்க் கலக்கிவைத்து மூன்று நாள் த்தான் 
தாரான நாலானாள் தெளுவை வாங்கித் 

தயங்காதே கல்லுப்புச் சூடன் ரெண்டு 
மாரான வகைக்கி ரெண்டு பலமே தாக்கு 
அப்பனே பொடிபண்ணித் தெளிவில் போடே 


1 


முடிவு 
தானென்ற நாகத்தைப் பதயாமல் கொல்லும் 

சவுரியங்க ளெண்ணாதே சகலமும் உன்க்கொளும் 
வானென்ற சூதமது கட்டிப்போகும் 

மாசத்த அயனாகம் ஆடு மாடும் 
தேனென்ற சிவகாமி சொன்ன மாற்க்கம் 

செப்பரிய னாதாக்கள் பேச்சும் வித்தை 
பானென்ற செந்தூரம் ளங்கு செய்யில் 
பரிவாக ஆயிரத்துக் கோடும் பாரு 

சிவகாமி அம்மன் துணை . 

ஓம் சுபமஸ்து . 


குறிப்பு 


இது ஒரு இரசவாத நூலாகும் . 


9 - வது தொகுப்பு 


17 


வரிசை எண் : 743 


சுவடி எண் : 


369 ( c ) 


போகர் பூசவிதி 


ஏடுகள் : 13 ஏட்டின் நிலைமை : பழுது பக்கத்திற்கு 6 வரிகள் 
அளவு : 40x3 செ.மீ எழுத்து : தமிழ் கிரந்தங்களின் எண்ணிக்கை : 350 
சிரியர் : போகர் முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 
வாலையைத் தியானஞ் செய்து 

மவுனத்தின் வழியே நோக்கி 
காலையாம் முச்சி அந்தி 

கருத்துடன் சுழினை நாடி 
வேலைகள் பலவும் விட்டு 

விதியினை விரைந்து யேரி 
சாலவே நடுவில் நிற்க 

சச்சுதா னந்த மாமே . 


முடிவு 


காணப்பா பானத்தின் மருத்துவங்க ளெல்லாம் 

காரணத்தின் குருச்சொல்லக் சளங்சந் தீற்த்தே 
னானப்பா வானபிள்ளை யாரென் நாக்கால் 

அமுர் தமுண்டு நிலையில் நின்றோள் அவனே சித்தன் 
வீணப்பா மத்தப்பேர் னாய்வால் தொட்டு 

வெள்ளத்தைக் கடப்பேனான் என்று வெத்தி 
பூணப்பா யிந்தனூ லாருங் காணாற் 
பொருளறாள் சேற் சூஸ்த்திரத்தா னந்தமுத்தே 

பூசாவிதி எழுதி முகிந்தது முற்றும் . 


52 


குறிப்பு 

வாலையுட பூசாவி , இதில் சொல்லப்பட்டிருக்கிறது . 


வரிசை எண் : 744 


சுவடி எண் : 370 


( சரபேந்திரர் ) விஷ வைத்தியம் 


ஏடுகள் : 101. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது , பக்கத்திற்கு : 4 
வரிகள் . அளவு : 41X3 . செ . மீ . எழுத்து : தமிழ் . 

தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 1000. ஆசிரியா : வேலாயுத உபாத்தியாயர் .. முழுமை ; 
முற்றற்றது . 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


சூடுமெங்கள் 
கயிலாச நாதருட பாதம் போற்றி 
துங்கன்சர போசிமகா ராசன் மூனுஞ் 

சொல்லுமனு மதிப்படிக்கு விடங்கட் கெல்லாம் 
யிங்கிதமா மாத்தினாயொற் றடங்கு ழம்பு 

மேலான நசியமஞ் சனங்க டானுப் 
மங்களமாஞ் செய்யுடனிற் பாட யெங்கள் 

மதமுகனுங் கலைவாணி பாதங் காப்பாம் , 


முடிவு 


சுணங்கனுமுன்னைத் துரத்தியே கடித்ததுக் கொருமருந்து 

சொல்வேன் 
திணைங்கமழ் வேலான் சரபபூபதியு நித மருந்தே . 


... 


... 


குறிப்பு 

இதில் எல்லா விஷக்கடிகளுக்கும் முறிவு செல்லப்பட்டுள்ளது , இது 
எமது சுவடி எண் 55 போன்றது . முழுச்சுவடியும் எமது மகால் வெளியீடாக 
அச்சாகியுளது . விலைக்குக் கிடைக்கும் . 


வரிசை எண் : 


745 


சுவடி எண் : 371 ( a ) 
ரோமரிஷி பெருநூல் 


ஏடுசுள் : 90 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . 

அளவு : 35x3 செ.மீ எழுத்து : தமிழ் 
எண்ணிக்கை : 3200 ஆசிரியர் : ரோமரிஷி முழுமை : முற்றுமுளது . 


கிரந்தங்களில் 


தொடக்கய 


மூலமுத லாதார முடிவில் நின்ற 

மூர்த்தியெனும் கிணேசனும் பாதங்காப்பு 
கோலமென்ற 

பாதம் போத்தி 
காலமெனும் யிறப் பிறப்புங் கடந்து நின்ற 

கருணை தரும் நந்தீசர் பாதம் போத்தி 


அஞ்ஞூற்றை யானுரைக்க அம்பாள் காப்பே . 


முடிவு : 
வீரப்பா றோம னெண்டு பேயரும் னாட்டி 
விசைஎல்லாஞ் சொல்லிவைற்றே னிந்த நூலில் 


9 - வது தொகுப்பு 


13 


ஆரப்பா அவனியிலே சொல்லப் போறார் 
அப்பனே புசுண்டறாட பாதந் தானே . 

முற்றும் 


511 


காலம் 


பிலபா வருடம் ஆனி மீ 3 உ மங்கள வாரம் யேகாதேசியுங் கூடின 
சுபதினத்தில் றோமரிஷி பெரு நூல் எழுதி நிறைந்தது முற்றும் , 


குறிப்பு 

இதில் , சூடசுன்னம் , துருசுச்சுன்னம் , ரசமணி , காரீயக்கட்டு , பாசாணம் , 
லிங்கக்கட்டுகள் , வெடியுப்பு , செயநீர் , அறுவகை செயநீர் , பூநாகச்சத்து , 
இந்திரகோபச் செம்பூ , சுத்திவகை செயநீர் , தாளகத்தயிலம் , துருசுவைப்பு , 
பூரலவப்பு , குடோரிவைப்பு முதலியன உள்ளன . 


0000000000000000 


பரிசை எண் : 746 


சுவடி எண் : 371 ( b ) 


அகத்தியர் -80 


ஏடுகள் : 18. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . 

அனவு : 35x34 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 600. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுற்றது . 


தொடக்கம் 
அறன் கயிலை விட்டு நான் தெஷ்சணத்தில் வந்து 

அளவறந்த கோடிசித்தர் முனிவர் ரிஷிகளுமாய்ப் 
பறந்ததொரு பொதிகைதனி லிருக்கும் போது 

பாடிய நூல் வாதமொடு வயித்தியந்தான் 
நிறந்தரமாய் வயித்தியத்தி லிரண்டு லெஷ்சம்பாடி 

நிருத்தினபின் சூஸ்த்திரமாய் குருக்கிபின்பு 
றந்நோய்க்கிவ் வகை கற்மந்தீற்க்க 

சூஷ்ச மந்திர யெந்திர செப ஓம்ந்தானே . 


முடிவு 
நூலென்ற சித்தர் வேதாந்த முதலாய் 

கண்ணிமையாய்ப் பாடிவைத் தோமினிமே ... 
பாலென்ற தொண்டினிலே பிறந்த நெய்யைப்போல் 

பதிந்துபார் நோயெல்லாம் பலவிதமாய்க் காணும் 
லென்ற மரந்தனிலே விழுதோடும் போல 

அறிந்தறிந்து நூலெல்லாம் ஆராய்ந்து பாரு 
த . சு . -3 


14 


தமிழ்ச் சுவடிகளின் 


80 


காலென்ற கண்ணாக்கிப் பாருசொன்ன நூல் 
கருத்தறிந்தோர்க் கெண்பதுந்தான் கரஷ்சி முற்றே 

முற்றும் . பரிபூரணம் 


காலம் 


மாதம் 6s புதவாரம் எழுதி 


விசுவாவசி வருடம் கார்த்திகை 
நிறைந்தது முத்தும் . 


குறிப்பு 

உவர் மண்ணைத் தசதீட்சை செய்து சிவ உப்பாக்கி , முப்பு என்ற குரு 
முடித்து , வாதம் வயித்தியம் முதலானதற்குப் பயன்படுத்தும் முறைகள் இதில் 
சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


747 


சுவடி எண் : 371 ( c ) 


பிரம்மமுனி கருக்கிடை சூத்திரம் 370 


ஏடுகள் : 16 ( 1-44 ஏடுகள் இல்லை ) 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப் 
பழுதான் பாடுகள் பாதிபாதியாக உள்ளன .. 

பக்கத்திற்கு : 8 வரிகள் . 
அளவு : 27 x 3 செ.மீ. எழுத்து : தமிழ் , சி . எண்ணிக்கை : 
ஆசிரியர் ; பிரம்மமுனி . முழுமை : இல்லை . 


விளம்பி வருடம் மாசி மாதம் 15s . சோமவாரம் பஞ்சமியும் கூடின 
சுபதினத்தில் பிறமமுனி நாயன் கருக்கிடை சூஸ்த்திரம் 370 ம் எழுதி 
நிரைந்தது முற்றும் . பறிபூரணம் சிவமயம் . 
குறிப்பு : 

இச்சுவடி , பாதியாக முறிந்தும் , செல்லரித்தும் உள்ளது . முதற்பகுதி 
இல்லை . ஒப்புமைக்கு உதவும் . 


வரிசை எண் : 748 


சுவடி எண் : 371 ( d ) 


( அகத்தியர் ) பூரண சூத்திரங் 
ஏடுகள் : 7 . 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது , ஒடிந்தவை. 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு : 34x3 | செ . மீ . எழுத்து தமிழ் . 
கிரந்தங்களின் எண்ணிக்கை : 250. ஆசிரியர் : ( அகத்தியர் ) . முழுமை : 
குறைபாடுடையது , 


9 - வது தொகுப்பு 


தொடக்கம் 
முன்னூ லெண்பதுஞ் சொன்னேன் முதலேகாப்பு 

மூலத்தில் நின்ற கணபதியைப் போத்தி 
பின்னூல் எண்பதுஞ் சொல்ல ஆயிகாப்பு 

பாரான என்குருமா முகனே காப்பு 
அன்னாளில் யீசனுப தேசஞ் செய்த ...... 

அகத்தியனா மென்றனக்குப் பேருமாச்சி 
பொன்னான வாதத்தில் 

வசிஷ்டர் காப்பு 
பூட்டினது பூரண சூஷ்த்திரத்தாணே 


முடிவு 
விளம்பினால் சயரோகம் வந்த மாற்க்கம் 

விசையான மூலத்தி 
தளம்பியே கபாலற்றில் முட்டிச் சரடி 

தாதுவெல்லாம் கலகலத்து 


குறிப்பு 

இதில் சூலை , குன்மம் , வாயுவுக்கு சொன்ன அப்பாகம் , அளரயாப்புக்கு , 
வெள்ளைப் பாசாணப் பிரயோகம் , வளலைச் சுண்ணம் கொண்டு முப்பு 
முடித்தல் போன்ற குறிப்புக்கள் காணப்படுகின்றன . 


பரிசை எண் : 74 , 


சுவடி எண் : 372 


வாகடத் திரட்டு 


ஏடுகள் : 100 . ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது . பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் , அளவு : 27X 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2000, ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


மேகத்துக்கு மருந்து சூரணம் 
பரங்கிப்பட்டை பலம் 5 , நெல்லிக்காய் கந்தகம் பலம் 5 , பசுவின்பால் 
படி 1. இந்த ஒருபடி பாலில் கெந்தகம் சுத்தி பண்ணவும் . திருகுக்கள்ளி 
கண்டங் கண்டமாக நருக்கி பானையில் போட்டு தண்ணீர் விட்டு , மேல் 
ஒரு கலயத்தில் கசாயம் படி விட்டு , மஞ்சள் துணி வண்டு கட்டி , 
பானைக்குள்ளே வச்சு பானையில் வண்டு செய்து 


முடிவு 

வெள்ளுள்ளி பலம் 1 , கசகசா பலம் 1 , ஏலரிசி பலம் 5. கிராம்பு பலம் 5 , 
கற்பூர சிலாசித்து விராகனினட 3 ; சர்க்கரை பலம் 5 , இதுவெல்லாம் 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


சோத்து தொண்ணூறு நாள் சாப்பிடவும் . இதுக்கு பத்தியம் இச்சா 
பத்தியம் சிவமயம் . 


குறிப்பு 

இதில் , 4 , 55 , 52 , 63 , 64,75 , 87 ஏகேள் இல்லை , 86 - ம் ஏடுகள் வரை 
பல மருந்து முறைகள் உள்ளன . 88-90 வரை 3 ஏடுகள் உள்ளன . 

94- வது 
ஏட்டில் “ அகத்தியர் சுண்ணம் என்ற தலைப்பில் விபரம் கூறப்பட்ளேது ; 


வரிசை எண் : 750 


சுவடி எண் : 373 


மலை அகராதி 


ஏடுகள் : 25 ஏட்டின் நிலைமை ; சிறிது பழுது . பக்கத்திற்கு ; 5 - 6 
வரிகள் . அளவு : 25x2 . செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . 
ஆசிரியர் : இல்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


அருச்சுனம் 
அரிட்டம் 
அரிணம் 
அருத்திரம் 
அருத்துருமம் 


அருக்கு மருது 
கடுகு ரோகணி மிளகு 
எலுமிச்சை 
மரமஞ்சள் 
வெள்வேல் . 


முடிவு : 


கரிச்சான் பூடு 
கரிதிப்பிலி 
கரிப்பான் 
கரீரம் 
கருங்காலி 
கருங்காலி 


கையாந்தகரை 
ஆனைத்திப்பிலி 
கையாந்தகரை 
அகத்தி , கருவேல் 
கருங்காலி , எட்டி 
கருங்குவளை . 


குறிப்பு : 

இதன்பின் கருப்பொருள் அகராதி ஒரு ஏடு மட்டும் உளது . இதன்பின் , 
வைத்தியம் பல முறை ஏடுகள் , 11 ல் சரக்கு சுத்தி முறைகளும் மற்ற 6 ஏ 0 
களில் கட்டு முதலான மருந்துகளும் உள்ளன . 


17 


9 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 751 


சுவடி எண் : 374 


விஷ வைத்தியம் 


ஏடுகள் : 30 ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 26 X 2 ; செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 

தேள் விஷத்திற்கு மருந்து 
தேளது தீண்டிக் கண்ணீர் தேம்பியே வந்த பேர்கள் 

காயத்தை மெத்தக் கசக்கிக் சாறு 
தாளவே விழியிரண்டில் தாக்கிட தட 
வேளென விஷந்தா னந்த வேளையில் நீங்கும் பாரே . 


முடிவு 


சிரிக்கிம் 


மணம் செய்யும் , மக்களைப் பெத்து மகிழ்ந்திருக்கும் 
சிறைப்படும் செல்வமும் போறென தேர்ந்து கொள்ளே . 


குறிப்பு 

இதில் 1 முதல் 5 ஏடுகளில் தேள் , பாம்பு முதலான விஷக்கடிகளுக்கு 
சிகிச்சையும் , 3 ஏடுகளில் மந்திரமும் , விஷ மருந்து , தடுப்பு மந்திரம் , 
வெவ்வேறான வைத்தியம் ஆகியவை சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 752 


சுவடி எண் : 375 ( a ) 


வைத்தியத்திரட்டு 


ஏடுகள் : 94 , ஏட்டின் நிலைமை: பழுது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 
அளவு : 31X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1500 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


வாதசுரம் , பித்தசுரத்துக்கு சாஸ்திர பேதி பஸ்பம் 
சாஸ்திர பேதி பலம் 1. இந்துப்பு பலம் 1. வெண்ணை வெங்காரம் 
சுத்தி செய்து பலம் 1. வளையல் உப்பு பலம் 1. ரச செந்தூரம் பலம் 1 
இது அஞ்சையும் பக்கிரி சாயப்பு திராவகத்தில் வேப்பிலை அறைத்து அந்த 
வேப்பிலையில் பிசரி பிழிந்து சாறு வாங்கி மேலே கண்ட சரக்குகளை 
அறைத்து வில்லை தட்டி காய வைத்து அஞ்செருவில் புடம் போடவும் . 
த . சு . - 4 


18 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு 

பீனிசத்துக்கு 
பாதாளம்பூ , அலர்ந்தபூ கொண்டுவந்து அதர்க்குள்ளிருக்கும் கடுகு 
போலுள்ளதை உலர்த்தி மருந்து பிழியிறபோது அஞ்சுபூ எடுத்துக் 
கொண்டு அதை பிளிஞ்சு யிளம் பிஞ்சாக ஒன்று கூடப்போட்டு இதுகள் 
மூன்றையும் முலைப்பால் விட்டு நசுக்கி நாசியில் நசியம் பிளிய ரத்தபீனிசம் 
வால்பீனிசம் 


குறிப்பு 
இதில் கல்லுப்புச் சுண்ணம் , 

சுண்ணம் , நாகரசபற்பம் , பஞ்சகல்பம் , அயநாக 
செந்தூரம் , அயவெள்ளை , மெரிய மனுசியாகாமலிருந்தால் எள் 

லேகியம் , 
சோதிரிஷி தயிலம் , காளமேக நாராயண செந்தூரம் , விஷங்களுக்கு குழம்பு, 
பரங்கிப்பட்டை சூரணம் , தாமிர செந்தூரம் , உப்பு வைத்திய முறை முதலியன 
உள்ளன . 

இதற்குப்பின் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்ற தலைப்பில் ஒரு ஏடு முற்றற்ற 
தாயுள்ளது . 


வரிசை எண் : 753 


சுவடி எண் : 375 (b ) 


அகத்திய முனிவர் பரிபூரணம் 400 


ஏடுகள் : 22. ஏட்டின் நிலைமை : சற்றே பழுதாயுளது . பக்கத்திற்கு 
4-6 . வரிகள் . அளவு : 31X3 . செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
400. ஆசிரியர் . அகத்தியர் : முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


பூரணமாய் நிறைந்தபரி பூரணத்தைப் போற்றி 

புகழ்பெரிய வைத்தியபூ ரணத்தைப் பாடக 
காரணமாய் கருவுரு மெங்குந் தானாய் 

சண்மணியின் நடுவான சருணை தன்னை 
யாரணமாய் முக்கோண நடுவி னின்ற 

அம்பரத்தை அனுதினமும் அறிவாற்போற்றி 
வாரணமா முகத்தோனை அனு தினமும் போற்றி 

மகத்தான வேதியனை வணங்கி னேனே . 


முடிவு 


சாராமற் காயசித்தி செய்து நீயுந் 

ச (மர்த்தாக உலகத்தில் சஞ்சரித்தால் 
வீராண ஆணுவத்தை விட்டு மைந்தா 

விருது பெற்ற சி ( வ ) னென்றே விலக்க மாக 


9 - வது தொகுப்பு 


19 


செய்து 


தாராள மாக நீ சரக்கு வைப்புந் 

தன்மையுள்ள வயித்தியமும் ... 
பேராதனுப் பூவாலை வாதங் கண்டு 

பேரின்ப நிலையாககாணப் பெருமை கேளே . 


குறிப்பு 

இதில் 9 வது ஏ 0 இல்லை . 1 முதல் 14 பாடல்களுக்குப் பிறகு பாடலுக்கு 
எண்ணிக்கை குறிப்பிடவில்லை . 


அஷ்டகர்ம பாலை தம்பனம் , முப்புவின் பெயர் , நாத உப்பின் பெயர் , 
சத்தி உப்பு , வழலை பெயர் , வசியத்திற்கு விபூதி , தூரச் செய்தி அறியும் மை 
போன்ற குறிப்புகள் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 


754 


சவடி எண் : 375 ( c ) 


நாடி சாஸ்திரம் 


ஏடுகள் : 7. ஏட்டின் நிலைமை! சற்றே பழுது . பக்கத்திற்கு : 5-6 
வரிகள் . அளவு : 31x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்சை : 
100. ஆசிரியர் : அறியச் கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


தசவாய்வின் பெயர் : பிறாணன் , அபானன் . சமானன் , வியானன் . 
நாகன் , கூர்மன் , கிருகரன் தனஞ்சயன் ........ ஆக பத்து , சபையின்பேர் 
இடகலை பின் சுழிணயாகில் அலம்புடையும் காந்தாரி . 


நாடிகள் 


முடிவு 
ஷை 

மூன்றும் தேள் கொடுக்கு போல் நடகில் ...... ல் 
ஓடுமாகில் ஒரு மாதத்தில் சாவார் . நாடி குறி மெய்க்குறி முதலியவைகளை 
நாடி விதாந ...... ம் அறிந்து கொண்டு சொல்லவேணும் . சந்நியெழும் 
போது கண்மூடித் திறக்கும் . நாடி.கள் மூ ..... சுழல்லை வண்டுபோல் பரபர 
வென்று நில்லாமல் ஓடும் . வாதபித்தம் பம்பரம் போல் பின் 


குறிப்பு 

இதில் நாடி அறியும் விதம் கூறப்பட்டுள்ளது . இதன் பின்னர் வாய்வுக்கு 
மருந்து முதலான வைத்திய உதிரி ஏகேள் 6 உள்ளன . 


20 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


755 


சுவடி எண் : 376 ( a ) 


சுன்னக்கல் 


16 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . அளவு : 28X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : ( அகத்தியர் ) முழுமை : முற்றும் 


தொடக்கம் 


ஆதியந்த நடுவான சோதி பாத 

மனு தினமும் நெஞ்சில் வைத்து அறுளேப் போத்தி 
சோதிமய மானதொரு துரியம் பாத்து 

துரியத்தி லாடுகின்ற சிவனைப் போத்தி 
யாதியா நின்றதொரு மாலைப் போத்தி 

வறுளபெத்த மயேசனுட வடியைப் போத்தி 
சோதியா விந்துவிலே துலங்கு னாதம் 

துரியவெளி யடியெனவே தொழுதிட்டேனே . 


சு 


முடிவு 


தானென்ற பூநீரைச் செயநீர் பண் ணித் 

தடையறவே சரக்கெல்லாம் கட்டிக் கொள்ளு 
ஊனென்ற உடலைவிட்டு வெளியெப் பாத்து 

ஓமுடிந்து போகாதே உலுத்தா சொன்னேன் 
தேனென்ற மனோன் மணியைப் பூரணந்தா னாக்கும் 

சிவனொடுங்கும் பராபரமே கருவ தாமே 
தானென்று அகம்பிடித்தால் தலைதெறித்துப் போகும் 
நல்லதொரு கல்ச்சுன்னத் துப்பு முஷ்த்தே . 

அகஷ்த்தீசர் துணை 


குறிப்பு 

இதில் கல்லுப்புச் சுன்னம் முடித்து , செயநீர் செய்து , சரக்கு கட்டுவது 
முதலான முறைகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 756 


சுவடி எண் : 376 ( b ) 


தட்சிணாமூர்த்தி பூரண பூசாவிதி 


ஏடுகள் : 40 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது ( ஏடுகள் ஒடிந் 
துள்ளன ). பக்கத்திற்கு : 8-9 வரிகள் , அளவு : 28X3 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . கி . எண்ணிக்கை : 1000. ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி . முழுமை : 
குறைபாடுடையது . 


9 -வது தொகுப்பு 


21 


தொடக்கம் 


ஆதார மாறும் அகண்டகுரு பாதம் 
வேதாகமத்தின் மார்க்கம் - நாதமுறு 
விந்துவே நாதம் விளங்கும்பூ சாவிதியால் 
தந்திமுகத் தோன்கருணை காப்பு . 


காறணமாஞ் சிவயோகி சித்தர் பூசை 

களங்கமறச் சொல்லுகிறேன் னன்றாய்க் கேளு 
பூரணமாய் மவுனமல்லோ ஞான வாள்க்கை 

புகளான அஷ்ட்டாங்கம் நடன மாடுஞ் 


முடிவு 


சுண்ணாம்பும் மஞ்சளும் போல் குறிகள் னாட்டி 

சுழியிலே னாட்டமுறத் தொட்டுக் காட்டி 
கண்ணாடிக் குள்குருவின் பதத்தைப் போற்றிக் 

கருணை தரும் பூசைவிதி கருவா முத்தே . 


200 


தெஷ்ஷணாமூர்த்தி துணை பாதமே கெதி யென்று 
நம்புநென் காத்து ரஷ்ஷிக்க வேணும் 
வாசீ தேவரீர் துணையாக வேண்டியது 


குருவே துணை . 


குறிப்பு 

இதில் பூசாவிதி , ஞானம் , யோகம் போன்ற குறிப்புக்கள் காணப்படு 
கின்றன . 

சில ஏடுகள் பாதியாக முறிந்துள்ளன . 


பரிசை எண் : 757 


சுவடி எண் : 376 ( c ) 


போதரிஷி சூத்திரம் 22 


ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் , அளவு : 28X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 
சிரியர் : போத ரிஷி . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் : 


சீருலவும் பொதிகைமுனி பாதம் போத்தி 

சிவகாமி தாயார் பொற் பாதம் போற்றி 
ஏருலவும் நந்திசிவன் பாதம் போற்றி 

யின்ப முத்த சித்தரும் பாதம் போற்றி 


த . சு . - 5 


22 


தமிழ்ச் சுவடிகளில் 


முடிவு : 
சிலம்பு கொஞ்சும் பூப்பதத்தாள் சிவகா மித்தாய் 

திறத்தி னாலே . 
நிலம்புகளும் சித்தவர்க்கம் பெரியோ ருக்கு 
நிசமாகச் சொல்லுகிறேன் நினவாய்க் கேழ்க்க 

தெஷ்ஷணாமூர்த்தி துணையாக வேண்டியது 


22 


குறிப்பு : 


இதில் முப்பு விபரம் , னைக்கல்லு , வெடியுப்புச் செயநீர் , துருசு 
காரங்கட்ட , துருசுச் சுன்னம் , போன்ற குறிப்புக்கள் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 758 


சுவடி எண் : 376 ( d ) 


அகத்தியர் பூரண சூத்திரம் 216 


ஏடுகள் ; 50. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது பக்கத்திற்கு : 

7-9 
வரிகள் . அளவு : 28x3 } . செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ! 
2000. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


காற்செரி மெய்யன் வெண்மை 

காணாய் பாதம் 
யோற்பொறு ழும்மை தன்னை 

பூறண நூலி லொத்தத் 
தாற்செறி கொன்றை சூடி 

தாய்சர சோதித் தந்த 
நாற்மத வானைப் பிள்ளை 

யார்பாதங் காப்ப தாமே 
பொதியா செலக்குரு பாதமே துணை . 
ஒன்றான பூரணமு மாறா தாற 

முரைப்பதற்கு மேலாறுந் தொண்ணூத் தாறும் 
பன்றான தீஷ்ஷை பதி னொன்று ரெட்டி 
பத்துடனே முப்பத்தி ரெண்டு தீஷ்ஷை . 


முடிவு 
நயம்பிறவே யெண்ங்கோண மிட்டுத் தீரு 

நாட்டுவாய் வஷ்த்துவொடு சுத்தி வய்த்து 
நலம் பெறவே பூசைசெய்து வடமால் சாத்தி 

சித்திக்கும் செய்தொழில்கள் திறமாய்த் தாளே . 


214 


9 - வது தொகுப்பு 


23 


சிவமயம் குருவே துணையுண்டாக வேண்டியது . 

பூறண கடாட்சம் தறவேண்டியது 
தெட்சணாமூற்த்தி சகாயம் . 
றாமலிங்கம் பிள்ளை சொவடி , பூரண சூஷ்த்திரம் யெழுதினது . 


குறிப்பு 

இதில் சவுக்காரத் திறவுகோல் , செய்பாகம் , தீட்சை பாகம் , 
பூசாவிதிகள் முதலியன காணப்படுகின்றன . 


ஞானம் , 


வரிசை எண் : 759 


சுவடி எண் : 


376 (e ) 


கொங்கணர் சூத்திரம் 10 


ஏடுகள் : 4 எட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 6 
வரிகள் , அளவு : 28X3 , செ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
60. ஆசிரியர் : கொங்கணர் முழுமை : முற்றும் . 


தொடக்கம் : 


அருள்வழத்த அகண்டபரி பூரணமாய் நின்ற 

ஆதியந்தம் பராபரத்தை போத்தி 
அருமைத்தாய் எனத்துள்ளே சூஷ்த்திரஞ் சொல்வேன் 

போகாமல் வாதிகளே செய்து பாறு 
அண்டரண்டம் பொன்னாகும் பேசாத 
சீஷனென்றால் சொல்லச் சொல்லே 


முடிவு 


உத்தமனே நிரையதிலே விட்டு 

நிகழ்த்திடுவாயித் தொன்னூரு 
...... பனம்பூ அதையெடுத்து 

தன்னியெழு முக்குப்பனெய்யனக்கல் 


முத்தே . 


10 


கொங்கணவற் பாதாறவிந்தமே துணை . சிவமயம் . 


குறிப்பு : 

இதில் சாரத்தை நீற்றி செயநீர் செய்து துருசு குரு முடித்து அதினாலே 
ரசக் கட்டு செய்யும் முறைகள் பாடாலாயுள்ளன . பின்னர் உள்ள 2 ஏடுகளும் 
ஒடிந்தும் மடிந்தும் உள்ளன . 


24 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


760 


சுவடி எண் : 376 ( f ) 


அகத்தியர் தீட்சை விதி 200 


ஏடுகள் : 47. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 9-12 
வரிகள் . அளவு : 28 x 3 , செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1500. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 


வானைத் தாவிய பொதிகை மகத்தான 

ரிஷியுடைய வாக்கில் நேர்மைப் 
பானைத் தாவிய பூசை பரிவான 

சிவயோகிப் பண்ப்போற கேளீற் 
மீனத் தாவிய மூசி விளங்கி நின்ற 

கன்னிமுதல் வில்லு மேஷம் 
சேனத் தாவிய துலாத்தின் சென்ம 

ராசிக் கருவைச் செப்புகி றேனே . 


முடிவு : 


பணி மாறுங் காலத்தே சகல சித்தும் பரிவாகத்த 
பணி மாறுங் காலத்தே பணிந்து தெண்டம் பண்ணுவாய் பூசைவிதி ... 

குருவே துணையுண்டாக வேணும் 

சம்பூரணம் 213 
குறிப்பு : 

இடையிடையே பல ஏடுகள் முறிந்துப் பூச்சியரித்தும் உள்ளன . கடைசி 
ஏடு பாதியாயுள்ளது . 


இதில் காயசித்தி , யோகசித்திக்கும் ராசி விபரம் , கல்ப்பம் உண்ண காலம் 
பிராணாயாம சித்திபெற தீட்சை விதி , பிராணாயாம வரிசைக்கு மாத்திரை , 
கஞ்சாவை மூலமாய்க் கொண்டு முடித்த லேகியத்தை நாள் பார்த்து சாப்பீட்டு 
பிராணாயாமம் செய்து கல்பஞ் செய்யும் முறைகள் முதலியன உள்ளன . 

KC009009 


வரிசை எண் : 761 


சுவடி எண் : 376 (g ) 


அகத்தியர் சூத்திரம் 80 


ஏடுகள் : 3. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
வரிகள் . அளவு : 28 X 31 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
75. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : குறைபாடுடையது . 


9 - வது தொகுப்பு 


25 


குறிப்பு 


இது 371- ( b ) போன்றது . இதில் 11 செய்யுட்களே உள்ளன . பின் ஏகேள் 
முறிந்துள்ளன . 


வரிசை எண் : 


762 


சுவடி எண் : 377 


வைத்தீயத் திரட்டு 


ஏடுகள் : 150 . ஏட்டின் நிலைமை : மிகப் பழுது . பக்கத்திற்கு : 9 
வரிகள் . அளவு : 19 x 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

எழுத்து : தமிழ் . . கி. எண்ணிக்கை : 
3000. ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 

( கு )ட்டுணியை முக்கணனைக் குன்றோர்க்கு மூத்தோனை 
மொட்டைத் தவசிபெத்த முச்சிலியை - முட்ட 
வழியி லிருக்கும் மதவா ரணனைத் 
தொழுது கெடுத்தேந் துயர் . 


முடிவு 


- 


மாந்தம் பதினெட்டுக்கும் எண்ணை 
ஓரந்தக் கரமெட்டு மொத்தகணம் பதினெட்டுத் 
தீரவெண்ணை சொல்லத் தேன்மொழியே பாரில் 
வாசையிலை வல்லாற் ......... கோழி யவரையுடன் 

பாரில் நரிப்பயத்தன் னிலை . 
குறிப்பு : 

இதில் செங்கிரந்தியின் குணமும் சிகிச்சைகளும் , சகல தோஷங்களின் 
குணமும் சிகிச்சைகளும் , சகல மாந்தம் , வலிப்பு சன்னி , சுரம் , 
சுரப்பான் முதலானவைகளின் குணமும் சிகிச்சைகளும் உள்ளன . குழந்தை 
களின் பிணிக்கு நோய் நிதானமும் மருந்துகளும் சொல்லப்பட்ட அருமையான 
நூல் . இடையிடையே ஏகேள் இல்லை . 


கண 


2 


வரிசை எண் : 763 


சுவடி எண் : 378 (a) 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 145. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 5-7 
பரிகள் . அளவு : 23X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 2000 
சிரியர் : பலா . முழுமை : முற்றற்றது 
த . சு . - 6 


26 


தமிழ்ச் சுவடிகளில் 


தொடக்கம் 


தாளிசபத்திரி 
திப்பிலி 
கண்டத்திப்பிலி 
செவியம் 


தாளிச பத்திரி வடகம் 
சித்திரமூலம் சாதிக்காய் 
லவங்கப்பத்திரி மாசிக்காய் 
ஏலம் 

தானிக்காய் 
லவுங்கம் 

கடுக்காய் 
சாதிப்பத்திரி 


முடிவு : 


கிராணி மூலத்துக்கு லேகியம் 
நெயி சேற் 1 } , யிந்துப்பு பலம் 1 , சீரகம் பலம் 1 , மொளகு வீ 2 , 
வால் மிளகு வீ 2 , கிராம்பு வீ 2 , சாதிக்காயி வீ 2 , சாதிப்பத்திரி வீ 2 , 
கசகசா வீ 1 ஆலங்காய் கொண்டுவந்து முத்தின தாய் எடுத்து ஒரு 
மாகாணிக்கு நண்ணாய் கழுவிப்போட்டு பொடி பொடியாயி 
அறிஞ்சு வெங்காயம் படி அறிஞ்சு துவைத்து அந்தச் சாத்தில் வேக 
வச்சு 


குறிப்பு 
இடையிடையே 

பல ஏடுகள் இல்லை . இதில் தாளிசபத்திரி வடகம் , 
பீனிசத்துக்கு எண்ணெய் , சுரங்களுக்கு மருந்து , மேகத்துக்கு எண்ணெய் , 
கண்ணில் பூச்சிவெட்டுக்கு , அமுக்கிறா கற்பம் , மாட்டு விஷத்துக்கு , 

சுளி 
கணத்துக்கு , போர்மாந்தத்துக்கு , ரத்த பிரமியம , 18 குட்டத்துக்கு , வாதத்துக்கு , 
அகத்தியர் குழம்பு , கோடாசுளிகை , மூலிகை சாபநிவர்த்தி , பாஷாண மருந்து 
களின் சுத்திமுறை , மேகனாதக் குளிகை , ரசபூபதி , 6 வகை 

வகை கிராணிக்கும் 
மூலத்துக்கும் மருந்து , மகாநாராயணத்தைலம் , இந்திராணித்தைலம் , லிங்க 
மெழுகு , அக்கினிக் குமாரன் முதலானவை காணப்பகிேன்றன . 


வரிசை எண் : 764 


சுவடி எண் : 378 ( b ) 


அகத்தியர் சூத்திரம் 36 


ஏடுகள் : 18. ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 4-5 வரிகள் . 
அளவு : 23x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200 . 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 
பாரப்பா செம்பினுட வெள்ளை கேளு 

பரிவான தாம்பிரததைக் குகையில் வைத்து 
சேரப்பா பதினாலு பலமே போடு 

சேந்துருகும் போதினிலே மருந்தெக் கேளு 


9 - வது தொகுப்பு 


27 


காரப்பா லவணமது பலமு ரெண்டு 

காட்டுநவச் சாரமதில் ரெண்டு போடு 
சீரப்பா கல்வத்தில் தூள தாக்கி 

சிறந்ததொரு பொடிமேலே காரமரை போடே . 


முடிவு 


ஆமப்பா யிந்தடவே வயித்தியம் பாரு 

அஷ்ட்ட திசை மெச்சுமுன்னே வாழ்ந்து .... லோகம் 
நாமப்பா வயித்தியத்தில் மருந்தை எல்லாம் 

நயமாகக் குறுக்கிவைத்தேன் முப்பத் தாரில் 
வாமப்பா யிந்தமருந் தெல்லாம் வைய்த்தால் 

வயித்தியன் பே ருரைக்கயிலே நோய்க ளோடும் 
தாமப்பா எட்டுரெண்டு யிருபத் தஞ்சுத் 

தடையறவே யுருவேறச் சித்தி யாமே . 
தேவி சகாயம் , அகஸ்த்தீகபரர்னாதனார் மூர்த்தி பாடின சூஷ்த்திரம் . எழுதினது . 
முடிந்தது . சீமன் நாராயண மூர்த்தி துணையலாது வேறில்லை . கெதி . 


குறிப்பு 

இதில் தாமிரத்தை யுருக்கி சாரம் , கார லவணங்கள் கூட்டி அதனின் 
ஊரல் போக்கி , அதனுடன் வங்கம் உப்பு உருக்கி , அதனுடைய களங்கம் 
போக்கி , அதனை நீற்றி , மேகம் , 18 குட்டம் , வாய்வு பித்தநோய்கள் முதலானது 
களுக்குக் கொடுத்தல் , தாமிரவெள்ளை , பித்தம் 40 , சிலேட்டுமம் 96 . தீர 
நாகவெள்ளை , நாக சுத்தி முறைகள் , இறந்தவனுக்கும் தாது உண்டாக சிவபூபதி 
ஆகியவை உள்ளன . 


வரிசை எண் : 765 


சுவடி எண் : 379 


பால வாகடம் 


ஏடுகள் : 56. ஏட்டின் நிலைமை : சற்றே பழுது . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . அளவு 31 } x 4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1000 , ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : குறைபாடுடையது . 


குறிப்பு 

இது எமது சுவடி எண்கள் 44 , 227 ஆகியவை போன்றது . இதில் குழந்தை 
களின் நோய்கள் , மருந்துகள் முதலானவை கூறப்பட்டுள்ளன . இது பொதுக் 
காண்டம் , மகளிலாக் காண்டம் , கெற்ப உற்பத்திக் காண்டம் , வியாதி உற்பத்திக் 
காண்டம் , வியாதிக் காண்டம் , அலகைக் காண்டம் ஆகிய 6 காண்டங்களை 
உடையது . ஆனால் இச்சுவடியில் முழுமையாக இல்லை . மற்ற செய்திகளை D 
14 , 366 ஆகிய எண்களில் காண்க . 


HOானையா 


28 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


766 


சுவடி எண் : 380 


தட்சிணாமூர்த்தி சௌமிய சாகரம் அட்டவணை 


ஏடுகள் : 130. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
4-8 வரிகள் . 29x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 3500 
ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


சோதியெனும் மனோன் மணியைத் தியானஞ் செய்து 


சுகமான 


ஆதியெனும் வல்லபையுங் கணபதியுங் காப்பு 

அரிதான பிறமெனொடு சரஸ்பதியுங் காப்பு 


முடிவு 


முகங்கண்ட பின்புமூட்டப் பிரகச் சத்தை 
அகங்கண்ட தெந்தகச் சத்திடு பின்பு தான் 
தகங்கண்ட பாஷாண சத்தொடு பரசம் 
பயங்கண்டு தீர்ந்து பரிவாய்க் களித்திடே . 

களிக்கு முறமையை 


393 


குறிப்பு 


இதில் துருசுசத்துருக்கட்டு , மித்து ருக்கட்டு , வெடியுப்புகட்ட சத்துரு . 
தங்கத்துக்கு சத்துரு , ரசத்துக்கு சத்துரு, கெந்தி மெழுகு , தங்க ஈயம் , தங்ககுரு . 
அக்கினி திராவகம் , கெந்தகத் தயிலம் , வழலை நீலகண்டர் கட்டுகும் , பஞ்சபூத 
சரக்கு அறியும் வகை , பாஷாணத்தில் பஞ்சபூதம் , ரசகுளிகை , ரசபாஷாண 
களங்கு முதலானவை உள்ளன . 


“ சட்டைமுனி நிகண்டு ” முதற்காண்டம் ‘ சவுக்காரம் எண்ணை வாங்க ” 
என்ற தலைப்பில 79 பாடல்கள் உள்ளன . அதில் , வெடியுப்பு , சாரங்களின் 
பெயர் லவணங்களின் பெயர் முதலியன உள்ளன . பிழைகள் மலிந்துள்ளன . 


வரிசை எண் : 


767 


சுவடி எண் : 381 


தேரையர் வைத்தியம் 1001 


ஏடுகள் : 50. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 8-9 

அளவு : 24X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1300 
ஆசிரியர் : தேரையர் . முழுமை : முற்றற்றது . 


9 - வது தொகுப்பு 


29 


முடிவு ! 


கண்டு தும்கைக் கணேசனைப் பூசையத் 
தண்டு தூபங் குடுத்தடுத் தேபணி 
வெண்டு மாஸ்த்தான மெய்க்குளிகை யிதைக் 
கொண்டு தற்க்கமுவ கூறிடிலேத்திடே . 


540 


குறிப்பு 

இதில் 540 பாடல்கள் மட்டுமே உள்ளன . சொறிகிரந்திக்கு மருந்து , நாய் 
ஈ காதில் புகுந்ததுக்கு , வச்சிரவல்லி லேகியம் விரைவாதப் பிடிப்புக்கு , மாந்த 
குளிகை , தாம்பிரபற்பம் , நேத்திர வியாதிகளுக்கு , ராஜபிளவைக்கு , தீபாக்கினி , 
நீர் சுருக்குக்கு எண்ணெய் , சஞ்சீவி லேகியம் , பேதிகட்டமாத்திரை, சகல 
விஷங்களுக்கும் நசியம் , கிராணிக்கு , ஓணான் லேகியம் , பாஷாணபஷ்பம் . 
நாக்குப் பூச்சிக்கியாழம் , கால் வீக்கத்துக்கு பத்து முறைகள் 

முறைகள் முதலான 
மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் . 768 


சுவடி எண் . 382 ( a ) 


அகத்தியர் வைத்திய ரெத்தினச் சுருக்கம் 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 9 - 10 
வரிகள் . அளவு : 

26x4 . செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 240. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் ! 


பூரணமாய் நிறைந்தகுரு பரைதாள் போற்றி 
புகலுக் 

கிறேன் வயித்தியரெத்தினச் சுருக்கந் தன்னை 
வாரணமா முகத்தானைப் பணிந்து போற்றி 

வயிந்தியந்தான் முன்னூத்தி யிருபதுக்குள் 
காரணமாய்ச் செந்தூரம் பற்பம் லேகியங் 

கருவான தயிலமொடு கிற்த மெண்ணை 
சூரணமா மாக்கிறாணங் கலிக்க மாத்திரை 

சுழிவுகுரு நாடிமுதல்ச் சொன்னோம் பாரே . 


முடிவு ! 


வைத்ததிலே மேலுமந்த உப்பைக் கொட்டி 

வாகாக மேல்சட்டி கொண்டு மூடி 
தைத்ததிலே சீ லைசெய்து அடுப்பிலேத்தித் 

தப்பாமல் கமலவன்னி நாலு சாமம் 
சு .-7 


30 


தமிழ்ச் சுவடிகளின் 


நைத்ததிலே யாரவீட்டு எடுத்துக் கொண்டு 

நலமான செங்களுநீர்ச் சாத்தி னாலே 
பைத்ததிலே ஒருசாம மாட்டிக் கொண்டு 
பருவமுட நொச்சிச்சார் விட்டு ஆட்டே . 


49 


குறிப்பு ! 


இதில் நாடிபார்க்கும் முறை , ஆனந்தவயிரவன் , சன்னிக்கு வாத ராட்சதன் 
சுயமாக்கினி, கபாடமாத்திரை போன்ற குறிப்புகள் உள்ளன . 

இதன் பின்னர் 5 ஏகேளில் சலமலம் கட்டினதுக்கும் , கல்லடைப்பு ,, 
விக்கல் , வாந்தி , சயரோகம் , பாண்டுரோகம் , வண்கேடி 

வண்கேடி முதலானதற்கு 
மருந்துகளும் , புண்ணுக்கு எண்ணெய் , தாம்பிர செந்தூரம் , எலும்புருக்கிக்கு , 
மாந்தக்குளிகை முதலான முறைகளும் உள்ளன . 


வரிசை எண் : 769 


சுவடி எண் : 382 ( b ) 


கும்பமுனி பெடுநூலில் 50 -ரசாயனம் 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . 

பக்கத்திற்கு : 
9-10 வரிகள் . அளவு : 26X4 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் : கும்பமுனி ( அகத்தியர் ) . 
முற்றற்றது . 


முழுமை : 


தொடக்கம் 


தியென்ற குருநாத னறுளில் செய்தா 

ரானபடி யண்டமெலா மடக்கிப் பாடி 
சோதிவடி வான அருள் கெணபதியுங் கந்தன் 

சொற்பெரிய னாதாக்கள் பாதம் போற்றி 
நீதிவடி வானதெய் வானை வள்ளி 

நேசம்மற வாதபாத கமலம் போற்றி 
வேதியனுற் பாதிமிறு கமலம் போற்றி 

வித்தகனே சொல்லுகிறேன் ரசாயனத்தை . 


முடிவு 
ஆமடா ( தலைமுழுக வரிசை கேளு 

அப்பனே ஆவிநெய் சீயைக் காயும் 
வேமடா வாரமொன்று முழுகி நீயும் 

விளலாகும் ரோகமெல்லா மண்ட லத்தில் 
தா ( மடா சொல்லி வைத்தோ முனக்கா பப்பா 

தனமான ரசாயனந்தான் பெருநூ லப்பா 


9 - வது தொகுப்பு 


31 


னாமடா கவிதையிரு வத்தி மூன்று 
நடத்தியதோர் ரசாயனத்தின் முடிவு முற்றே . 

ரசாயனம் முற்றும் . 


23 


ஒறுநிதிபோம் நித்திரை தான் பகல் செய் யாதே 

உத்தமனே னாறியற்கள் மண்டலமு மாதா 
ஒளிந்துபோம் வியாதியெல்லாம் யின்ன ( ம் சொ )ல்வேன் 

ஒகோ ஓ தயிலமடா சூட்சம் சூட்சம் 
ஒளிந்துபோம் வறுபையெல்லா மின்ன மொன்று 

( புகலுகி )றேன் புலஷ்தியனே உசித மாக 
ஒளிந்துபோம் ( கு ) ளிநரி தான் பிடித்து வந்து 

ஒறுசிற ( ங்கை ... னை வாயில் போடே . 


குறிப்பு 


இதில் மேகம் 21 , வாதம் , சூலை , முலம் , பவுத்திரம் , 8 குன்மம் , கிராணி 
கல் லடைப்பு , நீரடைப்பு முதலியன உள்ளன . தீர ரசாயனம் செய்முறை 
பாடலாயுள்ளது . பின்னர் நடக்கை விதி ஒரு பாடல் மட்சேளது . 


வரிசை எண் . 770 


சுவடி எண் . 382 ( c ) 


அகத்தியர் 


500 


ஏடுகள் : 3. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 9-10 
வரிகள் . அளவு : 26X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 100 
சிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


திரிகடுகு , கோஷ்டம் , சடாமஞ்சி , பூலாங்கிழங்கு , விலாமிச்சம் வேர் , 
சாம்பிராணி , சதகுப்பை , குங்கிலியம் , அதிமதுரம் , ஏலம் , கிறாம்பு , 
சன்னிநாயகம் , சகஸ்திரபேதி , கஸ்தூரி மஞ்சள் , தேவதாரம் , கருஞ்சீரகம் , 
அமுக்கிலாங்கிழங்கு , குருந்தொட்டி வேர் , கோறக்கிழங்கு , 


முடிவு 

வல்லாரைச்சாற் படி 1/2 , கோவைச்சாறு படி 1/16 , கருஞ்சுக்குட்டிச் 
சார் படி 1/16 , ஆவனாச்சார் படி 1/16 , சறக்கொன்றைச்சார் படி 1/16 , 
பசுவின் நெய் படி 1/16 , பசுவின் பால் 1/16 , சாதிக்காய் , சாதிப்பத்திரி , 
திரிபலை , சீனிச்சக்கரை பலம் 3 . 

கடவுள் துணை . 


32 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு 

கெற்பத்துக்குகிஷாயம் , சகலபித்தத்துக்கும் , மூலமுளைக்குதயிலம் , இஞ்சி 
லேகியம் , குக்குடாதிச் சூரணம் , வல்லாரைகிருதம் முதலிய குறிப்புகள் காணப் 
படுகின்றன . 


வரிசை எண் . 771 


சுவடி எண் . 382 ( d ) 


புலிப்பாணி 300 


ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 9-10 
வரிகள் . அளவு : 26 x 4 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
120. ஆசிரியர் : புலிப்பாணி . முழுமை : ( முற்றும் ) 


தொடக்கம் : 


போமேதான் ஓமத்தின் சாந்தி கேளு 

பொங்கமுட னைந்துபடி யரிசி தொட்டி 
ஆமேதான் பச்சரிசி மேலே கேளு 

அடவான திரிகோணம் விந்து போட்டு 
தாமேதான் றீங்கார முள்ளே போடு 

தயவாக கும்பனாமந்தில் தனி நூல் சுற்றி 
தாமேதான் சலமது தா னிறைய விட்டு 

வளமான சொர்ணமொன்று கூடப் போடே . க . 


முடிவு : 
போமேனீ சிதம்பரத்தை யெழுதிக் கட்ட 

போகுமடா நோய்ப்பிணியும் பஞ்ச பாவம் 
மேனீ பிராமணர்க்கு அன்னம் போடு 

அபிஷேகம் சங்கரர்க்கு தீபம் ஏற்று 
தாமேனீ மயேஸ்வரற்கு பூசை செய்நீ 

தயவுடனே நந்திக்குச் சலத்தை வாரு 
வாமேனீ அரசுடனே வேம்பு சுற்றி 
வயிரவர்க்கு வடமாலை சாத்த நன்றே 

குருனாதன் துணை . முருகன் துணை . 


16 


குறிப்பு : 

இதில் , நோய்க்கும் பேய்க்கும் யோமசாந்தி , முதலிய முறைகள் உள்ளன . 

இதன்பின் 9 ஏடுகளில் பச்சை மஞ்சத்தைலம் , நாடி பார்க்க விபரம். 
மேகஊரலுக்கு மலைவேம்புத் தயிலம் பரங்கிப்பட்டை பதங்கம் அக்கிராணம் 
32 , ஆடாதோடை லேகியம் முதலியன உள்ளன . 


9 - வது தொகுப்பு 


33 


இதன்பின் " ராமபாணக் குளிகை , அகத்தியர் செந்தூரம் 300 என்ற 
தலைப்பில் ராமபாணக் குளிகை செய்முறை ஏடு உளது . இதில் 3 பாடல்கள் 
உள்ளன . செந்தூரம் 800 முற்றும் என்றுளது . 


வரிசை எண் . 


772 


சுவடி எண் . 382 ( e ) 


அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 9-10 
வரிகள் . அளவு : 26X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 75 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


சாரவே சந்தனாதித் தயிலங் கேளு 

சார்பாகப் புலத்தியனே மச்ச கெந்தறா 
சேரவே மிலைக்காயின் சந்தனத்தூள் 

செப்புரே னிடையொன்று தூக்கி யே தான் 
வாரவே விலாமிச்சை வெட்டிக் கோரை 

வகையான சீந்திலொடு சித்தா முட்டி 
காரவே பேராமுட்டி பேறா மல்லி 
கறுவான சித்தமல்லி அசுவ மாமே 


க 


முடிவு 
தெளிந்து கொண்டால் மாயத்தில் சிக்க வேண்டாம் 

திரேகத்தி லுள்ளனோய் சிதரிப் போகும் 
அளிந்ததொரு சொறிசிரங்கு குஷ்ட்ட மோடு 

அப்பனே வுள் வெக்கை மாரிப் போகும் 
நளிந்துயிந்தத் தயிலமது மூழ்கும் போது 

நன்றான புகையோடு புளிகசப்புத் தள்ளே 
வளிந்திந்த வாய்வென்ற பதார்த்தந் தள்ளு 
வளமாகுஞ் சரீரமெல்லா மருண னாமே 

ரத்தினச் சுருக்கம் முற்றும் 


10 


குறிப்பு 

இதில் மேகம் 20,1 கண்ணெரி , கைகாலெரிவு பிரமியம் முதலியன தீர்க்க 
சந்தனாதித் தயிலம் செய்முறை உளது . 

இதன்பின்னர் 25 ஏகேளில் வெள்ளைக்குக் கபாடமாத்திரை , பஞ்ச 
தீபாக்கினிலேகியம் , சேத்துமம் 96 க்கும் ரசாயனம் , பெரும்பாட்டுக்கு மருந்து , 
பஞ்சலவணக்கட்டு , சவுரியார்குளம்பு . மகாபூரணாதிலேகியம் , கற்பூர நீறு 
முதலியன உள்ளன . 
த . சு . - 8 


34 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 


773 


சுவடி எண் : 382 ( f ) 


அகத்தியர் கன்ம காண்டம் 300 


ஏடுகள் ; 4 ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு 9-10 
வரிகள் . அளவு : 26 x 4 செ . மீ . எழுத்து ; தமிழ் . கி.எண்ணிக்கை : 120 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


பூரணமாம் மூலமுத லாறா தாரம் 

புரியஷ்டந் தசவாய்வு நாடி மூன்று 
காரணமா யிடைபின்னாய் சுழிமுனையு மாகி 

கலந்துநின்ற வாதபித்த சேஷ்பமாகி 
மாரணமாய் சடத்தினுள்ளே தத்து வங்கள் 

மனம்புத்தி யாங்காரஞ் சித்தத் தாலே 
வாரணமாய் நடத்துவித்த கர்மத் தாலே 

வந்ததடா நோய்களெல்லாம் மனுஷாக் காமே . 


முடிவு ! 


ஆமென்ற நீர்முள்ளிக் காமப் பூவும் 

அறிந்தமற்றை வித்துடனே கஞ்சா வித்து 
மன்ற வகைக்கு ஒரு பலமாய் வாங்கி 

உத்தமனே தூணி நீர்விட் டொன்றாய்க் காச்சி 
தாமென்ற கிஷாயமின்னஞ் சொல்வேன் கேளு 

சாதிக்காய் யேலமுடன் தகரங் கோஷ்டம் 
வாமென்ற வாலுளுவை சீரகம் வெந்தியம் 

வாகான சந்தனமுஞ் செஞ்சந்தனமு மாமே . 


20 


பறிப்பு : 

இதில் , கர்ம நிவர்த்தி , மேகராசாங்சு எண்ணெய் போன்ற குறிப்புகள் 
காணப்படுகின்றன . 


. 


வரிசை எண் . 774 


சுவடி எண் . 382 ( g ) 


அகத்தியர் வைத்திய பூரணம் 205 


ஏடுகள் : 4 + 5 + 17 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . 
பக்கத்திற்கு : 9-10 . வரிகள் . அளவு : 26x4 . செ . மீ . எழுத்து : தமிழ் . 
கிரந்தங்களின் எண்ணிக்கை : 120. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை , 
முற்றற்றது . 


9 - வது தொகுப்பு 


35 


தொடக்கம் : 


ஆதிமுதற் பூரணமாம் பொருளைப் போற்றி 

அம்பிகையி னடிபகலு மல்லும் போற்றி 
சோதிமிகுங் காரணசற் குருதாட் போற்றி 

சொலற்கரிய நாதாக்கள் துணைத்தாட் போற்றி 
வேதன் மகிழ் சலைவாணி சரணம் போற்றி 

வேதாந்த விளக்கொளியின் கமலம் போற்றி 
நாதமிகு மாறா தா ரத்தாட் போற்றி 
நளினமிகும் கணபதிபூ ரணத்தாட் போற்றி 

பிணிக்குறிப்பு 
பூரணமாய் மும் மூலம் பொறியிற் சூடாம் 


முடிவு : 


தவளமா நீற்றலான சகள் திர பிராணி நீற்றைக் 
சளை மாய்த் தேனிலிட்டாற் கண்ணோய் தொண்ணூற்குறா 
முல்ளமா யோடிப்போகு மூசல்சன் ரோகந் தீரும் 
பளமா மிந்தப்பற்பம் பாரினி எ திகந் தானே . 


குறிப்பு : 


இதில் லோகபற்பம் , தாம்பிரச் செந்தூரம் , கல்நார் , கந்தகபற்பங்கள் . 
ஆமை ஓட்டு நீறு , முதலியன காணப்படுகின்றன . பாடல்களின் எண்ணிக்கை 
வரிசையாக இல்லை . 


இதன்பின் 5 வெற்றேடுகளின் பின் 17 ஏடுகளில் இதன் தொடர்ச்சி 
உள்ளது . இதில் 105 ம் பாடல் முதல் 201 - ம் பாடல் முடிய உள்ளன . 
தைலவகை முற்றும் 

கை முற்றும் என்பதன்பின் ‘தாளகப்பற்பம் ஏன்ற தலைப்பில் 48 -ம் 
பாடல் முதல் 50 பாடல் வரை உள்ளன . 


வரிசை எண் . 775 


சுவடி எண் . 382 ( 6 ) 


வைத்திய அட்டவணை 


ஏடுகள் : 28 + 3 ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 9-10 
வரிகள் . அளவு : 26X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 1000 
சிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 

அண்டவாதத்துக்கு , வாத சுரத்துக்கு , கிரந்திக்கு லிங்கம் வீ 4 
ரசம் வீ 2. வெங்காரம் வீ 6. வாளம் வீ 12. சித்தா மணக்கு முத்து வீ 4 


36 


தமிழ்ச் சுவடிகளில் 


யிந்தச் சரக்கெல்லாஞ் சுத்தி செய்துக்கொண்டு கல்வத்திலிட்டு அரைத்துப் 
பின்பு சித்தாமணக்கு முத்துப் போட்டு அரைத்து சிமிளில் வளித்துக் 
வைத்துக்கொண்டு வயிற்று வலிக்கெல்லாம் பிரண்டைக கிஷாயத்தில் 
குடுக்கவும் . 


முடிவு : 


ரெண்டுபடி நல்லெண்ணையில் போட்டு மூணுனாள் சூரிய புடம் வைத்து 
முளுகவும் . சிவக்காய் தேய்த்து முளுகவும் . அன்று , புளிமோர் , கரப்பன் 
பண்டந்தள்ளவும் , யதற்கு தீரும் வியாதி - கண்புகைச்சல் . நீர்ப்பாச்சல் , 
சத்துப்பிறிவு , தலையிடி , மற்ற வியாதிகளெல்லாம் தீரும் . முருகன் துணை . 
கடவுள் துணை . முற்றிற்று . வயித்திய அட்டவணை முற்றும் . 


கல : 


விசு வருஷம் மார்களி மீ 24 த் தேதி வெள்ளிக்கிழமை துவி . 33-39 , 
பூச 26-6 , விஷ 38-8 , தை 1-16 . இந்தச் சுபதினத்தில் யானமலையி 
லிருக்கும் நஞ்சுண்டலிங்கக் குருக்கள் புத்ரசிகாமணியாகிய சிதம்பரக் 
குருக்கள் எழுதினது . 


குறிப்பு : 

இதில் , அண்டவாதம் , வாத சுரம் , கிரந்திக்கு மருந்து , ஈளை இருமலுக்கு 
லேகியம் , பச்சவாதத்துக்கு தயிலம் , அரையாப்புக்குக் களிம்பு முதலியன 
உள்ளன . சுகபேதிக்கு செந்தூரம் முதலியன உள்ளன . 

இதன் பின் 3 ஏடுகளில் நயன விதி , சிரந்திக்கி எண்ணை , தபசி முருங்கை 
எண்ணை , பிரமியங்களுக்கு எண்ணை வாதறாட்சதர் குளிகை முதலியன 
உள்ளன . 


. 


வரிசை எண் . 776 


சுவடி எண் . 382 ( i ) 


தன்வந்திரியார் பாடல் - சகல வியாதிகளுக்கும் 


ஏடுகள் : 2 + 3 . 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
9-10 வரிகள் . அளவு : 26X4 செ.மீ. எழுத்து : தமிழ் , கி . எண்ணிக்கை : 50 
சிரியர் : தனவந்தரி முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


ஆரும் அரிந்திடார்கள் யிம்முறை ஆனந்த மாகவே 
சீரும் அரிந்து சரக்கு வகை றாசன் கொண்டுயிட 
பூறமுடன் செந்தூறம் கூட்டி சோதியும் யிருவகையாய் 
நன்றாய் சொல்லிய பொன் 


9 வது தொகுப்பு 


37 


முடிவு 


வீரம் பூரம் 
வகைக்கி வீ-1 


ரகசிந்தூரம் 
பொன் நிமிலை 
சீனாக்காறம் 


வகைக்கி 
பலம் 11 


குறிப்பு 


இதில் வாதம் 80 ; பித்தம் , குன்மம் , பாண்டு முதலானதற்கு மருந்துகள் 
சொல்லப்பட்டன . 


இதற்குப்பின் 3 ஏடுகளில் வாதக்குடைச்சல் 

வலிகளுக்கு , 
வெள்ளெடுப்புக்குப் பிள்ளைகளுக்கு , 

பிள்ளைகளுக்கு , நஞ்ச தின்ற பேர்களுக்கு முதலான 
மருந்துகள் உள்ளன . 


வரிசை எண் : 777 . 


சுவடி எண் : 382 (j) 


, 


அகத்தியர் பாடல் , சிவகுளிகை -8 


ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
10 வரிகள் . அளவு : 26 x 4 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 50 . ஆசிரியர் : 

அகத்தியர் . 

முழுமை : முற்றிற்று . 


தொடக்கம் : 


பாரப்பா சித்தரெல்லாஞ் சொன்ன மார்க்கம் 

பாங்கான வயித்தியரே யின்னூல் பாகு 
வாரப்பா மாந்தமது பிணிகள்க் கெல்லாம் 

வகையான தோஷமொடு கணைகள்க் கெல்லாஞ் 
சேரப்பா பதிநெட்டுப் பேருங்கூடி 

திரமாச ஒரு கோர்வை பாடினார்கள் 
ஆரப்பா அதைக்குரிக்கி ஒருகுளிகைக் குள்ளே 

அப்பனே சிவகளையாய்ப் பாடி னேனே . 


முடிவு 


கேழப்பா யேங்கலொடு கணைகள்க் கெல்லாங் 

கிருபையாய் நொச்சியிலைச் சாற்றிலோடும் 
வாளப்பா சளியோடு யிரும லுக்கும் 

மைந்தனே, வேலியுட சாத்தில்ப் போகும் 
வாரப்பா கரப்பானுக் கெல்லாந் தானும் 

விதமான அழுக்குலாம் யிலைபில்ப் போகும் 


த . சு . - 9 


38 


தமிழ்ச் சுவடிகளில் 


ஆளப்பா குழந்தைக்கி வந்த னோய்கள் 

அப்பனே சிவகுளிகையி லடக்க மானதே . 


முற்றும் . 
அகஷ்த்தியற் சிவகுளிகை மற்றும் . 


குறிப்பு : 

இதில் சிவகுளிஐக செய்யும் முறையும் , பின் அதற்கு அனுபான முறை 
களும் தீரும் வியாதிகளும் சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண் . 778 . 


சுவடி எண் . 382 ( k ) 


கொங்கணர் பாடல் , கருக்குளிகை - 8 . 


ஏடுகள் : 11. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 10. 
வரிகள் . அளவு : 2684. செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கிரந்தங்களில் 
எண்ணிக்கை : 50. ஆசிரியா : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


பாடுகிறேன் பார்வைக்கி ஜங்கரனே காப்பு 

பரிவான சின்மயத்தின் பாதங் காப்பு 
நாடுகிறேன் சித்தருட பாதங் காப்பு 

நாதாந்த மனோன்மணித்தாய் பாதங் காப்பு 
தேடுகிறே னெனைப் போலே நூல்கள் தோருந் 

செப்பார்கள் பார்வைக்கு சித்த ரப்பா 
சூடுகிறேன் பார்வைக்கி னூல்கள் தோருந் 
சுருக்கியே சொல்லுகிறேன் கேளு கேளே . 


முடிவு 


பாரடா தீட்சை நீ நினைக்கா விட்டால்ப் 

பாங்கான கருக்குளிகை பொய்யாய் போகும் 
ஆரடா யிப்படி நீ அரிந்து கொண்டு 

அப்பனே குடுத்தாக்கால்ச் சித்தி யாகும் 
சேரடா கருக்குளிகை சித்தற் தானுந் 

திரமாக னூல்களிலே சொல்ல வில்லை 
வாரடா யெட்டுக்குள் கருக்குளிகையாகத் தானும் 

மைந்தனே அட்டமது ஆச்சு முற்றும் . 


கொங்கணர் பாடல் யெட்டு முற்றும் . 


9 - வது தொகுப்பு 


39 


குறிப்பு 

இதில் , கருக்குளிகை செய்யும் முறை , அதனால் தீரும் நோய்கள் ஆகியவை 
சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 779 


சுவடி எண் , 382 ( b ) 


மச்சமுனியார் பாடல் 8 


ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
10 வரிகள் , அளவு : 26 X 4 செ . மீ . எழுத்து : தமிழ் . சிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 50 ஆசிரியர் : மச்சமுனி. முழுமை : முற்றும் . 


தொடக்கம் ! 


பூரணமா யாண்டபரா சத்தி பாதம் 

போற்றி செய்தேன் தாயேயுன் பாதங் காப்பு 
காரணமாய் மானிடர்கள் பிளைக்க வேண்டிச் 

சதா சிவனை மனுக்கேட்டு மருந்து சொன்னோம் 
காணமாய் னாதாக்கள் பதினெண் பேருங் 

கட்டிவைத்தா பதின் பிரகு னூல்க ளெல்லாம் 
வாரிணமாய் யென் தாயாள் உபதே சித்த 
யெட்டிலே பாடினேன் பாரே 


முடிவு ! 


கேழப்பா பதினெண்டே ரெண்டுத் தானுங் 

கிறுமையா யுன்கிட்ட யிருந்து தென்றால் 
நாளப்பா நோயறிந்து செய்தி யென்முல் 

நலமாக உனைப்போலே வயித்தியரில்லை பாரு 
மாளப்பா மானிடரே சுறுக்கமாய் சொன்னேன் 

மைந்தனே சிறுனூலைப் பூணிப் பாரு 
வாளப்பா மானிடரே சுறுக்காய்ச் சொன்னேன் 
வகைதுகையா பச்சமுனி பாடல் முற்றே 


மச்சமுனிப் பாடல் முற்றும் . 


குறிப்பு 

இதில் , காய்ச்சல் , சன்னி 13 முதலிய சகலபினிகளுக்கும் கசாயம் , மருந்து 
முதலியன கூறப்பட்டுள்ளன . 


40 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 780 


சுவடி எண் : 382 ( mv ) 


திருமூலர் பாடல் 8 


மிகமிகப் பழுது . 


ஏடுகள் : 1. ஏட்டின் நிலைமை : 

பக்கத்திற்கு : 
10 வரிகள் . அளவு : 26X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
50. ஆசிரியர் : திருமூலர் : முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


( தா ) தாவே நந்தி தயவா யுரைத்தமொளி 
மாதாவே யென் தா யே மனோன் மணியே 
ஆதார மான அறுமுகத்தோன் பாதம் 
வேதாந்த பூரணமும் மெய்ப்பொருளுங் காப்பாமே . 


முடி : 


வீணான வீணருக்குக் குடாதெ யென்றும் 

விருதாவாய்ப் போகுமென்று யென்குறு தான் சொன்னார் 
தானான மேகத்தில்ப் பிரந்த ரோகஞ் 

சதாகுருவின் யெண்ணையிலே தீரு முற்றே . 


திருமூலர் எட்டு முற்றும் . 


குறிப்பு 

இதில் , கிரந்தி , குட்டம் , சூலை , புண்கள் , வெட்டை , அரையாப்பு முதலானது 
தீர எண்ணெய் செய்முறை கூறப்பட்ளேது . 


வரிசை எண் . 


781 . 


சுவடி எண் . 382 ( m ) 


நந்தி பாடல் 8 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் . அளவு : 26x4. செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண் ணிக்கை : 60. ஆசிரியர் : நந்தீசர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


சீர்பெருகு மனோன் மணியென் மாதா வென்றுஞ் 

சிவன்தானும் பிதாவென்றுஞ் அவருடகீச னென்றுங் 
கார்பெருகுந் திருமூலர் பிள்ளை யென்றுங் 

கையிலாச போகர் தான் தமைய னென்றும் 


9 - வது தொகுப்பு 


பேற்பெருகும் சின்மயத்தின் கருணை யாலே 

பேசிவைத்தாள் சரஷ்பதியும் யென்னாவில் தானும் 
பேற்பெருகும் மெஞ்ஞான மெய்ப்பொருளே நந்தி 

யெடுத்துரைக்குங் கணபதியுங் காப்புத் தானே . 


முடிவு : 
ஆச்சப்பா பரங்கி சிவகிரி 

தானு 
அப்பனே அகிலியது மூணுங் கூட்டி 
மூச்சப்பா கருங்களுத்துக் குருவி தன்னை 

மூன்றாக வேகிளித்து மருந்து போடு 
வரச்சப்பா நெய்யிலே வறுத்து தானு 

மைந்தனே குளிகைளது செய்து கொண்டு 
நாச்சப்பா கந்தம் பனந்தாள் கட்டு 

நலமாக நந்தியுட பாடல் முற்றும் . 


8 ) 


நந்தி பாடல் யெட்டு - அ - முற்றும் . 


குறிப்பு : 

இதில் , விஷக்கடிகளுக்கும் , பிள்ளைகளின் பிணிக்கும் குளிகை செய்யும் 
முறையும் அனுபானமும் மற்றும் கூறப்பட்டுள்ளன . 

இதன் பின்னர் 13 ஏடுகளில் , மாதேவிக்கு எண்ணெய் கண்ணில் படலம் , 
மண்டைக் கரப்பான் , கீரிப்புழு , கன்னகிரந்தி , பிள்ளை பிணிக்குக் குளிகை 
மருந்து , வல்லாரை நெய் , சுரங்களுக்குக் கசாயம் , மூக்கில் நீராளிவுக்கு நெய் 
நஸியம் , வாந்திக்குக் கஷாயம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 782 . 


சுவடி எண் : 383 . 


அகத்தியர் வைத்திய பூரணம் 400 


ஏடுகள் : 85 , ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
5 வரிகள் .. அளவு : 40 x 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 2000. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 375 ( b ) போன்றது . இதில் 395 பாடல்கள் 
உள்ளன . 


த . சு .-- 10 


42 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 783 


சுவடி எண் : 384 


ரோமரிஷி 500 


82 . 


ஏடுகள் : ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் . அளவு : 39x3 } செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 3500. ஆசிரியர் : ரோமஷிரி . முழுமை : முற்றும் . 


குறிப்பு 

இது , எமது 371 ( a ) போன்றது . 


வரிசை எண் . 784 


சுவடி எண் . 385 (a) 


அகத்தியர் வைத்தியம் 150 


ஏடுகள் : 20 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
8. 9 வரிகள் . அளவு : 25x31 . செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 60. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


சீரணி கொன்றை சூடுஞ் 

சிவனிரு பாதம் போற்நி 
வாரண முகத்தோன் பாதம் 

வணங்கிநூற் றன்ப துக்கும் 
பூரண வாசல் ஞான 

சரஷ்பதி பாதம் போற்றிக் 
காரண மான செஞ்சொல் க் 

கற்ம்ம சூஷ்த்திரங் காப்பதாமே . 


முடிவு 


பாச்சியே பங்கு செய்து 

பகர்ந்திடும் மருந்து கேளு 
ஒச்சப்பா வெள்வெங் காயம் 

கடுகு தான் மிளகு சுக்கு 
வாச்சதிப் பலியும் ஓமம் 


குறிப்பு 

இதில் 136 பாடல்கள் உள்ளன . 137 - ம் பாடல் முற்றற்றதாயுள்ளது . 
வீர , பூர , வெள்ளைகளின் சுத்திகள் , தொட்டிப் 


[ { ! 


9 - வது தொகுப்பு 


43 


கல் , நாகம் , காரியம் , அப்பிரேகம் , சுத்தி கிரமங்கள் , வௌளை செந்தூரம் , 
தானிக்காய் லேகியம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 785 


சுவடி எண் . 385 ( b ) 


அகத்தியர் பூரண சூத்திரம் 48 


ஏடுகள் : 12. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
9 வரிகள் . அளவு : 25x31 செ.மீ. எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 250. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


தொடக் : 
நாடியதோர் பூரடைமாம் நாதாந்தத்தில் 

நடனதிரு சூத்திரத்தைப் பாடு .... 
ஆடியதோர் கணபதியுங் கந்தன் காப்பு 

அருள் பெருகுஞ்சித்தர் முதல் ரிஷிகள் காப்பு 
கூடியதோர் ஞானபா வாலை யாலே 

கூறுகிறேன் காப்புகட்டி சிறீங்கா ரத்தாற்ப் 
பாடியதோர் பல நூல்கள் பொய்யாய்ப் போகப் 

பாலாகு மெந்தனுட நூல் தானே . 


முடிவு 
தானென்ற லிங்கசெந் தூரஞ் சொல்வேன் 

தாம்பிரப்பொடி பெண்கருவா லரைத்துப் பூசி 
மானென்ற தேன்வாங்கி முலைப்பால் மேலே 

மடைத்துத்த மெருக்கம் பாலதற்கு மேலே 
நானென்ற சாம்பிராணி சூடன் றண்டு 

நாலுசீலை மண் செய்து காடை மூன்று 
வேனென்ற சாதிலிங்கம் வெகுநோய்க் காகும் 
விளம்பினோம் நற்பத்தெட்டுச் சூத்திர முற்றே 


48 


குரு பாதாரவிந்தமே கெதி . 


குறிப்பு ! 


அரிதாரக்கட்டு , பாஷாணக்கட்டு , நாகக்கட்டு , செம்பு கத்தி , 
துரிசுக்கட்டு , மனோசிலை சுத்தி , அயசெம்பு , தாம்பிற பற்பம் , லிங்க செந்தூரம் 
முதலானவை உள்ளன . 


44 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 


786 


சுவடி எண் : 385 ( c ) 


( அகத்தியர் ) சாலநிகண்டு 4 - ம் காண்டம் 


ஏடுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
10-11 வரிகள் . அளவு : 25x31 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 400 . ஆசிரியர் : ( அகத்தியர் ), முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


ஏத் 

.... கண்டிரு நூத்தையும் 
சாத்த மூல ரகத்திய னும்மே 
பூத்த தாரணி பூபதி கந்தியை 
காதவேள் கணபதி காப்பதே 


முடிவு 


தளைக்கவே வாடை மாரியேக 
துளைக்கவே சல்லியம் புகுந்துண்டு வாங்கி 
இளைக்கவே பூரம் .......... தூதுவளை 
தளைக்கவே மூன்றுகனி வளியாம் நெய்யே 


164 


குறிப்பு 

இதில் , ஸ்ரீ வசியம் , கண்ணுக்கு மாரணம் , தண்டு சுருங்க , யோனியடைக்க 
முதலான குறிப்புக்கள் உள்ளன . 


0000000000000000000 


வரிசை எண் : 


787 . 


சுவடி எண் : 385 ( d ) 


தட்சிணாமூர்த்தியான அகத்தியர் பூசாபதியான 

சூத்திரம் - றாசிவிபரம் 


ஏடுகள் : 16 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு 
6-7 வரிகள் . அளவு : 24x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 250. முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


வானைத் தாவிய பொதிகை மகத்தான ரிஷியுடைய வாக்கினோரை 
பானைத் தாவிய பூசை பரிவான சிவயோகப் பண்பே கேளு 
மீனைத் தாவிய ராசி விளங்குகிண்ட கன்னிமுதல் வெல்லு மேஷம் 
சோனைத் தாவிய துலாத்தின் சென்ம ராசிக் கருவைச் செப்பிறேன் . . 


9 - வது பதிப்பு 


45 


முடிவு 


..... 


ஆமப்பா களங்கெடுத்து நூத்துக் கொண்டு 
அப்பனே வை .. தன்னீற் 

திறாணியில்லை யென்ன சொல்வேன் 
தேகசித்திக் கெடுத்த கற்ப்பம் 
நாமப்பா களங்குகளை செந்தூரித்து 

நலமாக நிறடுமொரு குண்டி யுண்ணு 
தாமப்பா சரீரத்துப் பிணியில்லை 

சாதகமா யாதிகற்பம் பாடி னேனே 


58 


குருவே துணை . 


குறிப்பு 

இதில் காயசித்தி , வாதசித்தி பெறவும் மருந்துண்ணும் காலம் ராசி , 
முதலானதும் காந்த சாத்து என்ற குறிப்புக்களும் உள்ளன . 


வரிசை எண் : 788 


சுவடி எண் : 


386 ( a ) 


குணவாகடம் 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
9-11 வரிகள் . அளவு : 27x34 செ.மீ. எழுத்து : தமிழ். கிரந்தங்களி 
எண்ணிக்கை : 375 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முற்றற்றது . 


தொடக்கம் 


யெண்பது வாதந் தன்னி 

லிருவகை வகுத்துக் காணில் 
நண்பனே யரைக்கும் கீளே 

னாற்பது வாத மாகும் 
பண்புரே நரைக்குங் கீழே 

பயித்துனாங் காகும் வாதம் 
வண்புசேர் குழலி னாளே 

வாகடத் தியல்பு தானே 


முடிவு 


அதில் நில்லாமல் போனால் தண்ணீர் துரைமணல் படி .. நண்ணாய் 
வருத்து நொச்சியிலை துவைத்து சாறுபடி 1. மணலில்விட்டு கொதிக்கிற 


த . சு . - 11 


46 


தமிழ்ச் சுவடிகளின் 


போது யிருத்து திப்பிலி விட 1 பொடி செய்து தூவி குடுக்கவும் . இந்தபடி 
மூணு நாளைக்குக் குடுக்க முரை காச்சல் நிற்கும் . பத்தியம் கைப்பு , புளிப்பு , 
தவிரவும் . 


குறிப்பு 

இதில் வாதத்துக்கு எண்ணெய் , பித்த பாண்டின் குணம் , வாதக்காப்பான் 
குணம் , பித்த காசத்தின் குணம் , வௌவால் லேகியம் , சிலேஷ்ம சுரத்தின் 
குணம் முரைக்காய்ச்சலுக்கு கஷாயம் முதலியன உள்ளன . 


0000000000000000 


வரிசை எண் . 789 


சுவடி எண் 386 ( b ) 


வைத்தியக் கும்மி 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 10 
வரிகள் . அளவு : 27x31 செ.மீ எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை : 50 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை . முற்றற்றது . 


தொடக்கம் 


- 


மட 


மானே கும்மிய டியுங்கடி 
மாதே கும்மிய டியுங்கடி 
தேனே கும்மிய டியுங்கடி தேசஞ் 
செழிக்கக் கும்மிய டியுங்கடி 
அச்சு நடையன் பெருச்சாளி - அய்ய 
ன துமேலே யெழுந்தருளி 
யிச்சி யடியின் விநாயகன் 
மு 
யிதமாய்க் கும்மிய டியுங்கடி வெகு 
பதமாய்க் கும்மிய டியுங்கடி 


னே 


முடிவு 

தேங்காய்ப் பாலுஞ் சிரு குரிஞ்சா 
தினந்தின மூன்று னாள் குடிக்கில் 
வகையாக மேகமெல்லாம் 
நிசமாயிப்ப வாங்குமென்றே 

கும்மியடி 


16 . 


குறிப்பு 

இதில் சுரம் , மேகம் , பரங்கிச் சூலை , கிரந்தி , ரூட்டம் , பித்தம் , வீக்கம் , 
வயிற்றுவலி இவைகள் தீர கசாயங்கள் செய்முறைகள் உள்ளன . 


9- வது தொகுப்பு 


47 


வரிசை எண் . 790 


சுவடி எண் . 386 ( c ) 


( வைத்திய ) அந்தாதி 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . அளவு : 27x34 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


ஆரியமரம் வாகடத்தி னுட்பொருளை யாராய்ந்து 
சீரியதாய்ச் செந்தமிழால்ச் செப்புகிறேன் -- 

கூரிய தா 
யுள்ளமீ துற்றுவித்தை யோதும் விநாயகனே 
வள்ளலே யென்மனத்துள் வா . 


முடிவு : 


கேளுங்கய் யாந்தகரைச் சாரு கிளர்கடுக்காய் 
ஆளுமிந்த நல்லெண்ணை யாய்வடித்து - னாளுமெண்ணித் 
திண்ணீர் பதினைந்து சேற்று மத்தில் வந்தபிணி 
சொன்னேன் போம் நில்லாது தூது 


32 


குறிப்பு 

இதில் செய்யுட்கள் அந்தாதியாக உள்ளன . சேற்றுமத்தில் வந்த கீரந்தி 
பீனிசம் , நீரேற்றம் தீரமருந்து , அசீரணத்திற்கு மிளகு கசாயம் , அண்டவாதம் , 
வீக்கம் , பீலிகை, விக்கல் , அக்கினிமந்தம் தீர இரண்டு பிரயோகம் , அட்ட 
ஆன்மத்துக்குக் சாயம் , காசம் சுவாசகாசத்துக்கு மருந்து முதலான 
தலைப்புக்கள் உள்ளன . 


பரிசை எண் : 791 


சுவடி எண் : 386 ( d ) 


அகத்தியர் ரத்தினச் சுருக்கம் 


ஏடுகள் : 52 . ஏட்டின் நிலைமை : மிசமிசப்பழுது . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் . அளவு : 27 x 31 செ . மீ . எழுத்து : தமிழ் : 
கி . எண்ணிக்கை : 2000. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


சறிப்பு : 

இது , 249 , 382 ( a ) போன்றது . இதில் 261 செய்யுட்களே உள்ளன . இது 
அச்சிடப்பட்ளேது . 


48 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 792 . 


சுவடு எண் . 386 (e ) 


திருமூலர் கெர்ப்ப வாகடம் 


ஏடுகள் . 15 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது , பக்கத்திற்கு : 8 
வரிகள் , அளவு : 27X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 350 . ஆசிரியர் : திருமூலர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


அய்ந்து கரத்தனை யானை முகத்தனை 
யிந்து மிளம் பிரை போலு மியத்தனை 
நந்தி மகன் றனை ஞானக் கொளுந்தனை 
புந்தியில் வைத்தடி போத்துகின் றேனே . 
உன்னிய கெற்பக் குளியாம் வெளியிலே 
பன்னிய னாதம் பகற்ந்த பிறிதிவாம் 
வன்னியும் வயுவு மாயுருந் சக்கில் 
மன்னிச் சமனாய் வளற்க்கு முதகமே 


க 


முடிவு 
தின்றிட னோயெல்லாம் திசைகெட்டு வோடிடும் 
பன்றிய வாயுவு பக்கத்தில் சேராது 
தண்டிய லோற்க்குச் செய்முறை 
மண்டிய சித்தாக மகாவியாதி போகுமே 

முற்றும் 


112 


குறிப்பு : 

இதில் நாடிபார்க்கும் முறைகளும் , அதனால் வியாதியைக் கணிக்கும் 
முறைகளும், கண்ணுக்கு மாத்திரை , தங்கச்செம்பு , முதலான மருத்துவங்களும் 
சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண் . 793 . 


சுவடி என் . 386 { f ) 


குருநாடி 


ஏடுகள் : 27 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் , அளவு : 27X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 700 . ஆசிரியர் : அறியக்கூடலக . முழுமை 
முற்றற்றது . 


9 - வது தொகுப்பு 


49 


தொடக்கம் 
ஒங்காரங் கெர்ண்டெழுந்த பிரணவத்தின் செயிகை 

உத்துணர்ந்து சூஷ்த்திரமா வுதித்த வாரும் 
ஆங்காரங் கொண்டெழுந்த மனத்தைப் பேற்ந்து 

அருவுரு சுரூபமெனு மந்த னேற்மை 
பாங்கான நாடிநறம் பான வாறும் 

பளமுறைதா னாறாய்ந்து பாடி வைத்தேன் 
நீங்கான கணபதியுங் கந்தன் தானும் 

நிசமாக வந்து தவுங் காப்ப தாமே . 


முடிவு : 


பண்புனல் வாயுவு வெல்லாம் ( போகினு ) மனலும் போகா . 
.......சேற்ந்தலோற் போல நின்று வீக்கங் காட்டி 
மென்போ லுடம்பு வெந்தால் வென்றலை விட்டுப் போமே . 


130 , 


குறிப்பு 

இதில் நாடி பார்க்கும் விதம் , குருநாடி இருப்பிடம், அதுபற்றிய விவரங்கள் 
உள்ளன . 


வரிசை எண் . 


794 


சுவடி எண் . 386 ( g) 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் 114 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் , அளவு : 27X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : 

முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


கட்டு மந்திரம் 
ஓம்மன்றித் திரந்து மனங்கருதி மாணிக்கக்கற்கொடுத்து 
வாராய் நன்றே கோவு நமக்காகக்குடியும் நமக்காக ஊரும் நமக்காக 
வுலகு நமக்காக நகரியும் நமக்காக னாடு கட்டினேன் நகரிகட்டினேன் . 


முடிவு 

முலையுண்ணாத பிள்ளைக்குச் சக்கரம் (இருக்கிறது ) தோஷத்துக்குச் 
சக்கரம் ( இருக்கிறது ) . 


த . சு . - 12 


50 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு 


இதில் கட்டுமந்திரம் வசியம் வாடை , காமம் அதிகரிக்க லேபன மருந்து , 
மந்திரம் , எந்திரம் , இமேருந்து முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


795 


சுவடி எண் : 387 ( a ) 


கொங்கணர் கடைக்கண்டம் 


ஏடுகள் : 

127 . 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது. ( ஒடிந்தும் 
உள்ளன ) . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . அளவு : 

21 } x 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 

. 2500 . முழுமை : முற்றுமுளது . 


காலம் 


விரோதகிறுது வருடம் ஆவணி t " சுக்கிலபட்ச பிறதமையும் 
உத்திராட நட்சத்திர 

கூடின சுபதினத்தில் திருக்கண்ண 
மங்கையிலிருக்கும் பழனியப்பன் எழுதி முகிந்தது முற்றும் . 


சற்குருவே துணை 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 263 ( a ) போன்றது . 


வரிசை எண் . 796 


சுவடி எண் . 387 (b ) 


அகத்தியர் தத்துவம் 308 


ஏடுகள் : 84 .. 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் . 

அளவு : 21 X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1600. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


மணிகொண்ட யானையெட்டுந் திசையெட்டும் 

மதியீ டெட்டும் 
கணிகொண்ட வியாகிறிதி யேழு 


......... 


... 


... 


... 


பணிகொண்ட கலைகளஞ்சு பூரஞ்சூத ... 

மஞ்சுபதிகளஞ்சு 
மணிகொண்ட மறைனான்கும் புவன மெல்லாம் 

படைத்தவனை யடிகள் காப்பாம் . 


9 - வது தொகுப்பு 


51 


முடிவு 


உண்ணப்பா பலபுவனந் துருவ மெல்லாம் 

ஒடுங்காத பிறப்பினிலே ஒன்றும் நில்லா 
தெண்ணப்பா யிவனருவத் தா சை மாத்தி 

யெங்குமற் றைந்தென துனக்கு மழிவில்லாத 
கண்ணப்பா சகலத்துக்கு மனந்தான் பாதங் 

சுரைகாணாப் பேரொளியாம் ரூபத்தைப் பாரு 
தண்ணப்பா பலகெந்த தாசை 


குறிப்பு 

இதில் 368 பாடல்கள் முழுதுமிருக்கின்றன . இதில் ஞானப்பெருமை , 
சுந்தாரனந்தர் , மச்சமுனி, கமலமுனி சருக்கிடை தத்திரமும் , தங்கபீசம் 
செம்புசுத்தி , கண்ணிச்சித்தர் பூவழலை , சில புண்ணிய அனுக்கிரகம் , வேதாந்த 
தத்துவம் முதலிய குறிப்புக்களும் உள்ளன . 


வரிசை எண் . 


797 . 


சுவடி எண் . 


388 ( a ) 


பதஞ்சலி வகர சூத்திரம் 20 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
9 வரிகள் . அளவு : 21X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 150 .. ஆசிரியர் : பதஞ்சலியார் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


பூமலியுங் கண்ணாள் தன் பாதம் போற்றி 

புகலுவேன் வாதத்தின் றிறவு கோலை 
நா முரைப்போ மை நான்கு பாட்டுக் குள்ளே 
நலமான 

வாதவித்தை ஞான மார்க்கஞ் 
சோமனுற்ற வேணியனா ருபதேசத் தாலே 

துறையறியும் பதஞ்சலி தன் சூத்தி ரத்துள் 
ளேமவித்தைக் காதியென்ன வஸ்த்து உப்பு 

விதையறிய மாட்டாமல் யேங்கி னாரே . 


முடிவு : 


வாளவே நடுவெழுத்துக் காதாரத்தை 

வாட்டிவிக்கத் தலையெழுத்துப் பிரகா சிக்கும் 
மீளவே கடையெழுத்தோ டாக வய்யா 
விட்டெழுத்துத் தொட்டெழுத்து மேற்கீ ளாச்சு 


52 


தமிழ்ச் சுவடிகளின் 


தாளவே வேண்டாங்கா ணன்பத் தொன்றுந் 

தலையெழுத்துக் குள்ளாக்கிச் சார்ந்து போச்சு 
கோளுமே வாராது பறனீயா வீர் 
கூறியவாதத் திறவு கோற் றான முற்றே . 


21 


முற்றும் குருவே துணை 


குறிப்பு 

இதில் வஸ்து உப்பு என்பது அக்கினி பூவுள்ள ( அக்கினிபீசம் ) உற்றவிடமே 
வஸ்த்து உப்பு இருக்குமிடம் என்ற குறிப்பும் , அதன் தீட்சை , பஞ்சபூதம் அமைப்பு 
முதலியனவும் உள்ளன . 


வரிசை எண் . 798 


சுவடி எண் . 388 ( b) 


ராமதேவர் சுருக்கம் 50 


ஏடுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . 

பக்கத்திற்கு : 9 
வரிகள் . அளவு : 21 x 3செமீ , எழுத்து : தமிழ் , கி . எண்ணிக்கை : 300 . 
ஆசிரியர் ! இராமதேவர் . முழுமை : குறைபாடுடையது . 


குறிப்பு 

இது எமது சுவடி எண் 316 ( 6 ) போன்றது . 316 ( 6 ) இராமதேவர் 
பட்சணி 50 என்றுளது . 50 பாடல்கள் உள்ளன . 


இச்சுவடியில் 11 வது ஏடு இல்லை . 51 பாடல்கள் இருக்கின்றன . 


வரிசை எண் . 799 


சுவடி எண் . 388 ( c ) 


ரோமரிசி வகர சூத்திரம் 


- 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : பழுது . 

பக்கத்திற்கு : 9 வரிகள் . 
அளவு : 21x3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 160 . 
ஆசிரியர் : ரோமரிசி 

முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 

பூரண மானதோர் பொன்னடி மூலங் 
காரண மான கருவிந்து நாதம் 
வாரண மான குக்குடத் தண்டம் 
பேரணி வித்தையிற் பேசுங் கிளஞ்சியே . 


9 - வது தொகுப்பு 


53 


கன்னிகை யென்றே கயந்தார்புரி யஷ்ட்டம் 
மன்னிய பூரணம் வளந்துது கேட்குது 
உன்னிய தீச்சை ஒகந்துரை வாளு 
னன்னான பூரணம் பூண்டிடு முத்தியே . 

முற்றும் குருகிடாட்சம் 


53 


குறிப்பு 

இதில் சிவவிந்து , வீரம் ( சீனம் , வெடியுப்பு , கல்லுப்பு , பெரிகாரம் , 
அட்டுப்பு , இந்துப்பு , சவுட்டுப்பு , கற்பூரம் , சாரம் ) லவணங்களை மூலமாகக் 
கொண்டு 

முடித்து குக்குடத்தின் அண்ட ஓட்டில் பூசி நீற்றிச் 
சுண்ணமாக்கி , வாதஞ்செய்முறை , போக்கு முதலியன உள்ளன . 


மெழுகு 


வரிசை எண் . 800 . 


சுவடி எண் . 388 ( d ) 


போதரிசி சூத்திரம் வகாரம் 100 


ஏடுகள் : 29 , ஏட்டின் நிலைமை | பழுது . பக்கத்திற்கு : 9 வரிகள் 
அளவு | 21x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் எண்ணிக்கை 
600. ஆசிரியர் : போதரிசி . முழுமை : முற்றுமுளது . 


குறிப்பு : 

22 பாடல்களைக் கொண்ட எமது சுவடி எண் 376 ( c ) போன்றது இது . 
இதீல் 101 பாடல்கள் உள்ளன . 


வரிசை எண் . 801 


சுவடி எண் . 388 ( C ) 


ராம தேவர் சிவயோகம் 200 


ஏடுகள் : 40 . 

ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 11.13 
வரிகள் . அளவு : 21 } x3| செமீ . எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 
2000. ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 
மூலமெனும் முதற்பொருளாய் மூர்த்திநடு வணையில் 

மூதண்ட மானதொரு பிறம் மமதற் கப்பால் 
ஞாலமெனும் தவமுடைய சத்திபதி மேலே 

நாதாந்தப் பெருவெளியில் நடுவெளியின் கீழே 


த . சு .-- 13 


54 


தமிழ்ச் சுவடிகளின் 


நீலமிகு நெறுப்பாறு மயிற்ப்பாலத் தப்பால் 

நிரைந்தபரி பூரணமாய் நிரக்கணம தாகிச் 
சீலமிகுந் தவமுடையோர் யிறுதயமே தானாய் 

சேர்ந்து நின்ற பரம ( கு ) று சீர்பாதந் துணையே . 


( க ) 


முடிவு 


முத்தான சிவயோக மிறனூர் தன்னை 

முனையான சறுக்குறு வென்றெடுத்துப் பாத்து 
சித்தான சித்துவிளை யாடும் மைந்தா 

சிவயோக மார்கமடா திறந்தான் மெத்த 
பத்தாசை கொண்டுமன மவுன மாகப் 

பதிவாக சியோக மிருநூ ரப்பா 
வித்தான பிறவியது யத்துப் போகும் 

மேலான சிவயோகம் விளங்க முற்றே . 


201 


பரிபூரண ஆனந்தர் துணை . 

குருவே துணை . 


குறிப்பு 

இதில் அகோர தீட்சை , காயசித்தி , பூசைவிதி , சக்கரம் , சுத்தி விபரம் , 
லிங்க குரு , கடுக்காய் கற்பம் , திலதமை , நந்தியுப்பு , காரச்சிப்பி முதலியன 
கூறப்பட்டுள்ளன . 


0000000000000 


வரிசை எண் . 


802 


சுவடி எண் . 


388 ( g ) 


அகத்தியர் மாய ஊஞ்சல் 


ஏடுகள் : 40 ஏட்டின் நிலைமை : 

மிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 214x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
600. ஆசிரியர் : 
சிரியர் : அகத்தியர் . முழுமை : 

முற்றும் . 


தொடக்கம் 


வகுந்து யிந்த ஊஞ்சலுட மகிமை கேளு 

மகத்தான பூரணமாய் மாமதிய கொம்பில் 
பகுந்து னால் சரிதை முதல் ஞான மட்டும் 

பாங்கான சங்கிலியை யதிலே பூட்டி 
மகிழ்ந்து தெய்வ சதாசிவனே பலகை யாக 

மகத்தான நால்வறுங் காலுக்காயி பூட்டி 
தொகுந்த தின மெல்லுன் மன தாயிருந்த யூஞ்சல் 

சுத்துகுறாள் சிககாலஞ் சுத்து றாளே . 


9 - வது தொகுப்பு 


55 


முடிவு 


அய்யரென்று சொன்னமொழி கேட்டு யோங்கி 

அடியத்த மரம் போலே விழுந்தே யாறும் 
அய்யரென்று கொங்கணரே அய்யா வென்று 

அடியனைப்போல் வாழென்று எடுத்தா ( ர் ) அய்யற் 
அய்யனன்று சொன்ன தென்ன மூல மா தி 

அதுகண்டு பிராணனைத்தான் அரிய வேணும் 
அய்யற்னன்று யிருப்பதால்கே மேருவுக்குத் தெற்கே 

அவருடைய ஆட்டெல் வாம் துரிகியாட்டே 
ஆடுறது மதிக்கிரது படைக்கிரதும் செய்தார் 

ஆசையற்ற சிவயோகம் ஆமை யாலே 
மூட்டுரது மமிக்கிரது படைக்கிரதும் பணம் 
மூதண்ட னிமிளையுட துரிசி வெள்ளை . 

குருபாதமே கெதி 


110 


குறிப்பு : 

பஞ்சபூதத்தியல்பு , தெய்வ இலக்கணம், மூடர்களின் செயல் , 
தருவிலக்கணம் முதலானவற்றையும் சிவயோகத்தையும் தத்துவமாகக் கூறப் 
பட்டுள்ளன . 


இதில் , 


வரிசை எண் . 803 . 


சுவடி எண் . 388 ( h ) 


அகத்தீசர் வாசி 10 


ஏடுகள் : 3. ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 

பழுது . பக்கத்திற்கு : 10 வரிகள் . 
அளவு : 213 X 3செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் ! அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


மோஷ்சத்துக் செயிது வழி மனத்தைக் சண்டால் 

முன்னுரைத்தோம் நூல்களிலே வாசி பார்க்க 
பாச்சொத்த மனத்திலொன்றில்ப் பாயா மல்த்தான் 

பக்குவமே செயிது நன்றாய் பாறு மூக்கில் .. 
கூச்சத்தால் லொளிகாணும் குறியைக் சேளுக் 

குருச் சொல்லக் காணுமல்லால் மத்தோர் காணார் 
நீச்சதை வுருனாதத்தில் நின்று பார் நீ 

நேர்மையுள்ள குறு முகமாய் யிருந்த நூலே . 


- க . 


முடிவு 


தானென்று மலைவதினால் வறுவ தேது 

சமுசாரி ஞானிக்கே மோஷ்ச மெயிது 


56 


தமிழ்ச் சுவடிகளின் 


கூநென்றுமங் குருடென்றும் முடவ நென்றும் 

குலையீனன்ஞ் செகுடூமை யாகா தென்றுமங் 
கோதென்ற தத்துவங்கள் குரையில் லாமல்க் 

குடி கெடுத்த விஷாதியினால் கிடந்தி டாமல்ப் 
பாதென்ற சந்திரன் போல் திரேகமுண் டானால் 
பரமேரஷ்சம் பூரணத்தைப் பத்தி முத்தே . 

குருதெஷ்சணாமூர்த்தி துணையாக வேணும் . 
சரஷ்பதியம்மன் துணையாக வேணும் . 


-11 . 


குறிப்பு 


இது வாசியோகத்தைப் பற்றிக் கூறுவது . 


aaaa0EDERED 


வரிசை எண் . 804 


சுவடி எண் , 388 ( 1 ) 


காங்கணர் ஞானம் 


ஏடுகள் : 2 ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 

9-10 
வரிகள் . அளவு ! 

அளவு - 211X3 செ . மீ எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை 
50. ஆசிரியா : கொங்கணர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


சொல்லுகிறேன் சூஷ்சத்தின் மகிமை கேளு 

சுருதிவெளிக் கெட்டாத சூஷ்ச மப்பா 
வெல்லுவையோ சொல்லுவதற்குப் புள்ளாய் புள்ளாய் 

வேதாந்தஞ் சித்தாந்தம் பறையறைக் குள்ளே 
அல்லுபக லத்தமகா மேறுமலை யுச்சி 

ஆதித்தன் சந்திரனுமுதித்த பரவெளிக் குள்ளே 
நெல்லூகம் மயிற்பாலம் நெறுப்பாத் துக்கு 

நேராக அகாரநடு கொம்பு தானே . 


ச 


முடிவு 


நிதானித்தா னஞ்சுசுளி முனையைக் கட்டி நின்றால் 

நேறாக துவாரத்தில்ப் பளிச்சென் றாப்போல 
மில்க்குறட்டால் மெரிச்சுத்தம் தங்கம் போலே 

மெளும்புமப்பா பளிச்சென்றே பிரகாசிக்கும் 
துலைக்குளிய திலைக்குவந்து அமுந்த முண்ணும் 

சோதியாம் மாறாபறத்தின்ஞ் செயலேயெண்ணில் 
அளுந்திவிட்டேன் ஆதியந்த மில்லா விடத்தை 

அறிந்து நீ கட்டி நின்ற யிடந்தானங் காணே . 


6 


57 


9 - வது வொகுப்பு 
குறிப்பு 

ஆறு ஆதாரங்களின் தத்துவங்களைக் கூறுவது இந்நூல் . 


வரிசை எண் . 805 . 


சுவடி எண் . 389 . 


நோய் நிதானம் 


ஏடுகள் : 65. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
7-8 வரிகள் . அளவு : 35x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை 
2600. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 

யோகத் தோற்கும் மங்கையொடு வெகு 
போக மாற்கத் தோற்கும் வெகற்கும் 
நீரிழிவு மிகுதி யோற்கு மிகையாகும் 
கணந்தான் விதியாகாதே . 


-208 


முடிவு 
ஆமென்ற அங்க மழன்றெ யெரிக்கும் 

அசதிவரும் அடிக்கடிக்கி யிரும லுண்டாம் 
தாமென்ற தண்ணீர்தான் 


குறிப்பு 

ஏடுகள் 49-114 வரை உள்ளன . இதில் குன்ம நிதானம் , மேகம் 21 , 
குஷ்ட்டம் 18 - க்கும் பேர் , பாண்டு வியாதி உற்பத்தி காமாலையின் பேர் நீதானம் 
கியவை உள்ளன . 


பரிசை எண் . 806 


சுவடி என் 390 


அகத்தியர் பெருநூல் ( 2 காண்டங்கள் ) 


ஏடுகள் : 90. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
9-10 வரிகள் . அளவு : 33 : 4 செ.மீ . எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
4000. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 

பாயிரம் 
ஆயிரத் திருநூறு முன்னூ லாய்ந்து முதற்காண்ட சூத்திரம் 


த . சு . - 14 


58 


தமிழ்ச் சுவடிகளின் 


பாயிரத் தொகுதி யென்று பாடிய வயிற்றிய பாகமோ 
ராயிரக் கவிமுன் னூறு முமைக்கர னுரைக்க வீனற 
தாயெனக் குரைப்பக் காரியஞ் சாத்திய ( விதி ) நூல் தானே . 


நூல் 


பூரணமே யேக நிர்மயமே ஞானப் போதகமே 

பரப்பிரம்ம வெளியே யாதி 
காரணமே சித்தறிவால் மூலவட்டக் கணபதியே 

உள் மனத்தின் கருவே சோதி 


முடிவு 


காப்பெனு வாதங் கடந்தகுரை பாடத் 
தாப் 

ற்றைச் சாற்றவே - மாப்பெறு 
வாத நூல் முன்னூறும் வகாரத் துரைசரிதான் 
வேதமே சொல்லி விளம்பு . 
தெஷ்சணா மூர்த்தீயுடைய பெருநூல் சாலத் திரட்டில் வகாரங் 

கொண்டது முற்று . 


குறிப்பு 

இதில் , நாவிக்குளிகை , தோஷகுணம் , குழந்தையுண்டாக , குரை நோய்க்கு 
மருந்துகள் , சயத்துக்கு , காமாலை சோகைக்கு , தானக செந்தூரம் , கெந்தக 
உருண்டை , பலகரை கர்பம் , தங்க பற்பம் , குளம்பு வகை , வங்காச செந்தூரம் , 
சிவலோக லேகியம் , அப்பிரேக காந்த பற்பங்கள் , உப்புக்கட்டு , சாதிலிங்க 
மெழுகு , பாசானச் செந்தூரம் , கெந்தி செம்பு முதலியன காணப்படுகின்றன . 

இதில் முதல் 48 ஏகேள் முதற்காண்டம் ; 49-90 வரையிலான ஏடுகள் 
ரண்டாங்காண்டம் . முதற்காண்டத்தில் வைத்தியமும் , 
காண்டத்தில் வாத முறைகளும் உள்ளன . 

எமது சுவடி எண் 288- (b ) ன் 
அகத்தியர் பெருநூல் இரண்டாங் காண்டம் முன்னூறு " என்றதே இதன் முதற் 
காண்டம் . 


இரண்டாங் 


EE 


வரிசை எண் . 807 


சுவடி எண் . 391 


சுந்தரானந்தர் சூத்திரம் 


ஏடுகள் : 11 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு 6-7 
வரிகள் . அளவு : 26x3 செ . மீ . எழுத்து : தமிழ் , 

கி . எண்ணிக்கை 
160 . ஆசிரியர் : சுந்தரானந்தர் . முழுமை : முற்றும் . 


குறிப்பு : 

இது , “ சுந்தரானந்தர் தண்டகம் என்ற பெயரால் உள்ள சுவடி எண் 
235 C போன்றது . இதில் 33 செய்யுட்கள் இருக்கின்றன . 


9 - வது தொகுப்பு 


59 


வரிசை எண் , 808 


சுவடி எண் . 392- ( a ) 


வைத்திய மலை அகராதி 


ஏடுகள் : 66. ஏட்டின் நிலைமை : மிகப் பழுது . பக்கத்திற்கு : 5-6 
வரிகள் . அளவு : 39x23 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1700. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


அகதி 


அகில் 


அகல் 


- 


வேல் 
அகத்தி சாறகு சிற்றருகம்புல் 
அகமறம் 

வெள்வேல் 
அகரு 

வெள்வேல் 
அகவு 

அமுக்கிறா 
அகிமறால் 

வெள்வேல் 
அகிற் கூட்டு ஏலம் , சந்தனம் 
அகுடம் 

- கடுகு றோகிணி 
அகும்பை - கவிழ் தும்பை , 


- 


முடிவு 


வைகுண்டம் 
வைசபந்தி 
வைதகி 
வைத்தியமாதா 


தும்பை 
வாதமடக்கி 
திப்பிலி 
ஆடாதோடை 


மலையகராதி முற்றிற்று 

சிவமயம் . 


குறிப்பு 


வைத்திய நூல்களில் கையாண்ட சொற்களுக்குப் பொருள்கள் இதில் 
கூறப்பட்டுள்ளன . அச்சான நூல்போல் காணப்படுகிறது . 


வரிசை எண் . 809 


சுவடி எண் , 392 ( b ) 


( வைத்திய மலை அகராதி ) சரக்கு வகை 


ஏடுகள் : 10. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது பக்கத்திற்கு : 5-6 . 
வரிகள் . அளவு : 3932 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300 ஆகிரியர் : அறியக்கூடரில்லை . முழுமை : முற்றுமுளது .. 


60 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


அஃகரம் 

வெள்ளெருக்கு 
அக்கம் 

- உருத்திராட்சம் 
அக்கிரு கரம் 

சேம்பு 
அக்கினிசேகரம் 
அக்கினி முகம் சேங்கொட்டை 


மஞ்சள் 


முடி 


வீரை 


- வாழை 
வெண்குளறி 

அதிமதுரம் 
வெல்லி 

சிற்றேலம் 
வைச்சிரவனாலயம் 

சிவமயம் . முற்றிற்று . 


-- 


ஆல் 


குறிப்பு : 


இதில் செரக்கு வகை என்று எழுதப்பட்டிருப்பினும் கடைசியில் , “ இந்த 
புஷத்தகம் மலையகறாதி யெனக் கொள்ளப்படும் யென்றவாறு " என்று எழுதப் 
பட்டது . இதுவும் முன் பிரதி போன்றது . ஆயினும் , இதில் சொற்கள் குறைவு . 


வரிசை எண் . 810 


சுவடி எண் . 393 


யாகோபு 300 


ஏடுகள் : 40. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . 

பக்கத்திற்கு : 
10-11 வரிகள் . அளவு : 28x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1500. ஆசிரியர் : யாகோபு . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 


மயில்தனிலே ஏறுகின்ற முருகன் பாதம் 

மகத்தான கணபதியின் பாதம் போற்றி 
அகிலமெல்லாம் நிறைந்துயிருந்த அம்மை பாதம் 

அடுத்து நின்ற பரமசிவன் பாதந் தன்னை 
ஒயிலாகத் துதி செய்து மனத்துள் வைத்து 

ஒழுங்காக யெளுநூத்தைச் சுருக்கி யானும் 
குயில்போலப் பாடினேன் முன்னூற் தன்னில் 

கொட்டினேன் வாதவயித் தியமுந் தானே . 


9 - வது தொகுப்பு 


61 


முடிவு 


யிந்த நூல் முன்னூறில் பண்டி தங்கள் 

யிதமான வாதமொடு புத்தி மாற்க ) ம் 
சுந்தரம்போல்ச் சொல்லிவிட்டேன் தோய்ந்து பாற்க்கச் 

சுத்திரச வாதியைப்போல் யிருக்க லாகு ) ம் 
யெந்தவிதம் நசலெல்லாம் தீற்பா னப்பா 

யேறினே னெண் கள் தான் பிணைக்க வேண்டி 
முட............... 

......சொன்னேன் ரெண்டும் பாத்து 
முதிவாகச் சோதிச்சுச் செய்தி டாயே ) . 


291 .. 


முன்னூறு முற்றிற்று . 


குறிப்பு 

இதில் சுக்கான் கல் கட்ட , சவுக்காரச்சுன்னம் , ஈயம் எடுக்க , எலி கடி . 
மந்தார காசத்துக்கு மருந்து , சவ்வீர வைப்பு , அயச்சேம்பு , உளி செந்தூரம் 
முதலியன உள்ளன . 41 வது ஏடு இல்லை . 42 வது ஏ ேபாதியாய் முறிந்துள்ளது . 

இதன் பின் 13 ஏகேளில் , திப்பிலி லேகியம் , பித்தபேதிக்கு கியாழம் , 
கண்வலிக்கு பத்து , நாகவங்க செந்தூரம் , வீரபதங்கம் முதலியன காணப் 
படுகின்றன . 186 வது ஏ 0 முதல் உள்ளது . 


வரிசை எண் . 811 . 


சுவடி என் . 394., 


அகத்தியர் ஆயுர்வேதம் 


ஏடுகள் : 183. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . அளவு : 40X4 செ.மீ. எழுத்து தமிழ் . 

கி . எண்ணிக்கை 
7000. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 


ஆதியாங் கிணேசன் காப்பு வாயுறு வயித்தி யந்தான் 
சோதினை யாகப் பாடத் துலங்குவாய் முன்னே தானும் 
நீதிசேர் குருவின் பாதம் நெகிழாம லுள்க்கொண் டேற்றி 
யாதியாம் வயித்தியற்கு வாகட நூலி தாமே . 


( 
க 
) 


முடிவு 

கன்னிச் சாறு தனாழி கறுத்த பசுப்ப லிருநாழி 
யுண்ணு மாஞ்சி மஞ்சட்டி யுதவ முத்தம் நன்னாறி 
வன்னக் கடுகு ரோகனியும் மாதற் கோலஞ் சாதிக்காய் 
தனனே கண்டி வெண்ணையுடன் தான்றி நெல்லி யாதாவரிசி. 


1301 


த . சு . -15 


62 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு 

இதில் செற்ப உற்பத்தி விபரம் , மரண குறி , சிரசு வியாதி வரும் விபரம் , 
மாண நாடி , பித்த குன்மத்தின் குணம் , ஆமைகலை குணம் , நீர்பார்ட்டின் குணம், 
செர்ப்பம் உண்டாக கியாழம் , பிரமேகத்தின் குணம் , கபாலகுத்தின் கணம் , 
மண்டை வாட்சிக் குணம் , நஸியம் , மூல முளைகளாந்து போக மருந்து , கபால் 
கரப்பான் குணம் . இதுக்கு எண்ணை சொரி குட்டத்தின் குணம் , சன்னிகளுக்கு 
சிகிச்சை , சன்னிகளுக்குத் தயிலம் , 18 குட்டத்தின் குணமும் மருந்தும் , நீரிழிவுக் 
குணம் , காகங்களின் குணம் , கலியாண கிருதம் , இந்திரரணித் தயி லம் 
சந்தனாரித் தயிலம் , கையாந்தகரை எண்ணை , இளநீர் எண்ணை முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் . 812 


சுவடி எண் . 395 


பதார்த்தசிந்தாமணி 


ஏடுகள் : 256 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . 

பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் . அளவு : 28x34 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
6000. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


விநாயகர் துதி , காப்பு 
யுமைக்கருளு மற்புதசிங் தாமணியை 
யாதி யுமையருளா லம்புவியுட் - கோதறுநற் 
செந்தமிழாற் கூறுதற்குச் செம்பவள வேலமுகன் 
கந்தமலர்ச் செஞ்சரணே காப்பு . 


முடிவு 


திரவியவூழ் தில்லுணர்ந்தே தின்றனுப விப்பார் 
பரவிய நோய்காணா ராய்ப்பால் - நிரவிபைதேர் 
மெய்யங் களித்திடுகோன் மிக்காயுழ் பெற்றீரேழ் 
வைய்யங் களித்திட வாள்வார் . 


7 . 


குறிப்பு 


தொடக்கத்தில் கயிலாசம் பிள்ளை புஸ்தகம் என்றுளது . முதலில் இச் சுவடி 
யில் அடங்கியுள்ள தலைப்புக்களின் பட்டியல் உளது . இதில் கடவுள் வணக்கம் , 
பதார்த்த உற்பத்தி , பஞ்சபூத வகையிவை , பதார்த்த ருசிகள் வர்க்கம் , உதகப் 
பிரகரண வர்கம் , பால் பிரகரண வர்க்கம் , தயிர்ப் பிரகரண வர்க்கம் , மோர்ப் 
பிரகண வற்கம் , வெண்ணெய்ப் பிரகரண வற்கம் , நெய்ப் பிரகான வர்கம் , 


9 - வது தொகுப்பு 


3 


வெண்ணெய் வற்கம் , பாகு வற்கம் , வெல்ல வற்கம் , கீரை வற்கம் , கள்ளி , புல் , 
பூ , கிழங்கு , பிஞ்சு , காய் , பழம் , வித்து , தானியம் முதலானவைகளின் 
வற்கங்கள் உள்ளன . மேலும் படைசியில் 62- வது ஏட்டில் நோயணுகாலிதி 
உள்ளது . இது சுவடி எண் 5,363 முதலான சுவடிகளின் வேறுபட்டது .. 


வரிசை எண் . 813 


சுவடி எண் . 396 (a ) 


ராமதேவர் வைத்தியம் 81 


ஏடுகள் : 22. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 23x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
450 . ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றுமுளது . 


குறிப்பு 

இது எமது மகால் சுவடி எண் 125 ( b ) போன்றது . இதில் உப்பு சுத்தி , 
அண்ட சுண்ணம் , காராசார வேதை , நாககுரு , வீர மெழுகு , தாம்பூ பற்பம் . 

லேகியம் , செம்பு சுத்தி , அஷ்ட்ட சித்து மை , ஐஸ்கோல மெழுகு 
கியவை உள்ளன . 


பூரண 


DJECEOCOMORE 


வரிசை எண் . 814 


சுவடி எண் . 306 ( b ) 


ராமதேவர் சிவயோகம் 201 


ஏடுகள் : 55 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 23X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1000. ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 
மூலமெனும் முதல்பொருளா முத்திநடு வணையில் 

மூதண்ட மானதொரு பிறமத்துக் கப்பால் 
ஞாலமெனுந் தவமுடைய சத்திபதி மேலே 

னாதாந்தப் பெருவெளியின் நடுவொளியின் கீளே 
நீலமிகு நெருப்பாறு மயிப்பாலத் தப்பால் 

நிறைந்த பரி பூரணமாய் நிற்களம தாகி 
சீலமிகு தவமுடைய நிருதயமே தானாய் 

சிரந்து நின்ற பரமகுரு சீர்பாதந் துணையே. 


முடிவு 
முத்தான சிவயோக மிரு நூர் தன்னை 

முரையாக கருக்குருவென் றெடுத்துப் பார்த்தால் 


9 - வது தொகுப்பு 


64 


சித்துவிளை யாடுமைந்தா சிவயோக ( மல்ல ) 

தாக்கமடா தூரந்தான் மெத்த 
பித்தாசை கொண்டுமன மவுன மாக 

பதிவாகச் சிவயோக மிரு நூ ரும்பார் 
வித்தான பிறவியது அத்தும் போகும் 

மேலான சிவயோகம் விளங்கும் முற்றே . 


குறிப்பு 

இதில் உகார மகார தீட்சை , வாலை பூசை , புவனை பூசை , மந்திரம் நிஷ்டை 
கள் , அமுர்த லேகியம் , தாளகநீறு , அயக்களங்கு , திலதமை , சத்திசிவம் 
முதலான குறிப்புக்கள் உள்ளன , 


வரிசை எண் . 815 


சுவடி எண் 396 ( c ) . 


ராமதேவர் தண்டகம் 110 


ஏடுகள் : 29 , ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
7 வரிகள் . அளவு : 23x3 செ.மீ. எழுத்து ! தமிழ் . கி . எண்ணிக்கை : 
600. ஆசிரியர் : இராம தேவர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


மூலமுத லாதாரம் விஞ்சைதனை யோதி 

முனையான சுழிமுனையின் மேலாக நின்று 
பாலமெனு மயிற்பால தந்தமதில் தாவி 

பத்திகொண்டு நெருப்பாரில் பதிவாகச் சென்று 
சீலமுட னப்பதியில் காலை நாட்டி 

சின்மயமாஞ் சற்குருவைச் சிந்தைதனில் நினைத்து 
தூல மூடன் சூட்சமமாயி காரணமாயி நின்றதோர் 

திவயத் தயங்கரணை துணையெனக் கொண்டேனே . 


முடிவு 


போத்தமடா பத்துவகை சூத்திர மொன்றாக 

புத்தியிட கோர்வைதனை பூரணமாயி பாத்தால் 
நித்திரையும் வெல்வதற்குக் கருமானந் தோணும் 

நாலான காரியமும் வகையுடனே காணும் 
பாதவ நீ மகிழாமல் கேவலமா நின்றால் 

பறமான் கயிலாச வாசலது தோணு 
காத்து நீ கயிலாச வாசலைக் கண்டால் 
கண்ணான நடுமனையில் கமலமது முற்றே . 

குருவே துணை , ராமதேவர் தண்டகம் . 


111 .. 


65 


தமிழ்ச் சுவடிகளின் 


பிருமா திட்சா வருஷம் தை மாதம் 19 தேதி திங்கள் கிளமை தினத்தில் 
எழுதி முகிந்தது . உல ( க ) னாத சாமி துணையாக வேணும் . 


குறிப்பு 
இதில் அஞ்சனமை , ரசமணி , கமலரசமணி . 

முப்புவின் 

விபரம் , 
செந்தும்பை விபரம் , தங்க குளிச மை , சிதம்பர சக்கரம் , அஷ்ட சித்திக்கும் 
பூசை , மாதுருதிகுரு , விஷ வசியம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 816 


சுவடி எண் . 396 ( d ) 


ராமதேவர் 30 


ஏடுகள் : 9 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 23x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
200. ஆசிரியர் : இராமதேவர் முழுமை : முற்றுமுளது . 


குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 228 (f ) போன்றது . இதில் ஒரு பாடல் அதிகமாக 
இருக்கிறது . இதில் உப்பு சுத்தி , முப்புச்சுன்னம் , சாதிலிங்கக் கட்டு , நாகக் 
கட்டு , தாளகச் சுன்னம் , கெந்தக மெழுகு . அயச்செம்பு , ரசமணி , முதலானவை 
உள்ளன . 


வரிசை எண் . 817 


சுவடி எண் . 396 ( 6 ) 


ராமதேவர் அட்டாங்கபட்சணி 51 


ஏடுகள் : 15. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 23x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
300 . சிரியர் : இராமதேவர் . முழுமை . முற்றுமுளது . 


குறிப்பு : 

இது எமது மகால் சுவடி எண் 328 (e ) போன்றது . இதில் அஷ்டகர்ம 
மூலிகை, திரிகோணம் அஷ்டகர்ம குளிகை , செயநீர் விபரம் , துருசு பற்ப 
மதில் செயநீர் முதலிய குறிப்புக்கள் உள்ளன . 


DD0500 


த . சு . - 16 


9 - வது தொகுப்பு 


66 


வரிசை எண் . 818 


சுவடி எண் . 396 ( f ) 


ராமதேவர் சோஷீயம் 


ஏடுசள் : 3. ஏட்டின் நிலைமை : மிக மிகப் பழுது . பக்கத்திற்கு : 
7 வரிகள் . அளவு : 23X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
65. ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


ஆதியிலே வேதியன்மு னன்பாயி சொன்ன 

அருமரையின் பொருளான சோஷி பத்தை 
சாதியிலே முதலான ராமா வாக்கியம் 

தவறாமல் சற்குருவின் பாதம் போத்தி 
சோதியிலே செகசோதி சோதியான 

சோஷியமாம் நவக்கிரக ராசியப்பா 
நீதியிலே நீடுலகில் நன்மை திண்மை 

நேர்நிகைகள் சொல்வதற்கு நன்னூல் யாரே . 


முடிவு 


... 


அரசனாய்ச் சனிபகந்த்த பந்து நிற்க்க 

ஆன செவ்வாயி மேடத்தில் லமாது நிற்க்க . 
சாரமான 
நரகங்கால் ரண்டு ஒன்ற 

யாம் 
நடுவான கிரகநிலை 
றாமதேவர் சோஷியம் பத்து யெழுதி குருசாமி கிருபையாலே 

முகிந்துது . 


குறிப்பு 


இதில் நவக்கிரகங்களின் கிரக நிலை சொல்லப்பட்டுள்ளது . 


0000000000000 


வரிசை எண் . 819 


சுவடி எண் . 396 ( 3 ) 


ராம தேவர் பரிபாஷை 


ஏடுகள் : 4 , ஏட்டின் நிலைமை : 

மிகமிகப் பழுது . 

பக்கத்திற்கு : 
7 வரிகள் . அளவு ! 23X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
80. ஆசிரியர் : இராம தேவர் . முழுமை : முற்றற்றது . 


67 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


அன்ன சத்த மூலம் அதுவே பூ சாவிதியாம் 
பின்னி யமைத்த வாள்க்கை பேரான கல்ப்பமதாம் 
பண்ணிய பாஷை பதினெட்டாயி தந்திவிந்து 
சின்மய சிற்பறை தெயிவக் கணபதி யேகாப்பு 


முடிவு 


காச்சிய தோர் முள்உப்பு பலமே போடு 

கட்டாகத்தான் முடித்தவெடியுப்புசெய நீருப்பு 
பூச்சியே வீரமொடு பூறம் நாவி 

புள்ளிவண்டு உறங்களஞ்சி பொடித்துப் போடு 
தாச்சியில்லா 


............ 


குறிப்பு 

இதில் சாரணை தெரிய விவரம் , உப்பு தீட்சை முதலான குறிப்புக்கள் 
உள்ளன . 


வரிசை எண் . 820 


சுவடி எண் . 397 a ) 


ரோமரிஷி 500 


ஏடுகள் : 165. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது .. பக்கத்திற்கு : 
7-8 வரிகள் . அளவு : 23X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

தமிழ் . கி .எண்ணிக்கை 
3000. ஆசிரியர் : ரோமரிஷி . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 


மூல முத லாதார முடிவாய் நின்ற 

மூத்தியெனுங் கிணேசனுட பாதங் காப்பு 
சாலமெல்லாங் கடந்து நின்ற தாயின் பாதம் 

சனகாதி மூலருட பாதம் போற்றி 
காலமெனும் பிறப்பிறப்புங் கடந்து நின்ற 

கருத்துகந்த நந்தீசர் பாதங் காப்பு 
வாலமுண்ட சண்டருட பாதம் போற்றி 

அறு நூற்றை நானுறாக்க வம்பரத்தாள் காப்பே . 


முடிவு 


... 


வீரப்பா றோம னென்று நாட்டி 

விஞ்சையெல்லாம் சொல்லிவைத்தே னிந்த நூலில் 
லாரப்பா வவனியிலே கேள்க்கப் போரார் 


9 - வது தொகுப்பு 


68 


155 


அப்பனே புசுண்டருட பாதம் போற்றே . 
தசமி துணையாக வேண்டியது 

குருகிடாட்சம் 


இதில் 1 முதல் 124 ஏடுகளில் 355 பாடல்களும் அதன்பின் 1 முதல் 52 
ஏடுகளில் 4 முதல் 155 பாடல்களும் உள்ளன . 


இதில் முப்புச் சுவைணம் , நவச்சார மெழுகு , வீர சுண்ணம் , லிங்க 
செந்தூரம் , வயிரவ சக்கரம் , ரசமணி , கெந்தக மெழுகு, தாளகத் தயிலம் , 
குடோரி , சூடன் வைப்பு , சீந்தில் கற்பங்கள் , பூரணாதிலேகியம் முதலியவை 
களும் , 4 முதல் 155 பாடல்களில் வசிய தயிலம் , வயிரவ மந்திரம் , தம்பன 
மூலிகை, மறைப்புமை , மோகினி மந்திரம் முதலானவை உள்ளன . 


வரிசை எண் . 821 


சுவடி எண் . 397 ( b ) 


ரே மரிஷி பாடல் 


ஏடுகள் : 7. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு ! 

. 7 
வரிகள் . அளவு : 23x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 
150 ஆசிரியர் : ரோமரிஷி . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 


ஓமூல தந்திமுகவ சரணந் தொழுது 
ஆமூல நந்தீசர் சரணந் தொழுது 
உ மூல பராபரை சரசுவதி யெந்தன் வாக்கினில் நின்று 
யே மூலத் தாத்திரங் காப்புத் தொழுதிரஞ்சு வோர்க்கே . 


முடிவு 


புயனெ சுருபான 

தாகடாசித் .... 
வஞ்ச மாத்திரயாதே 

குருவை 

போவாய் 
தஞ்சமென வந் ... தயவு செய்வார் சூஷ்த்திரந்தான் முத்தே 


... 


... 


27 


குறிப்பு : 


இதில் , கறியுப்புக்கட்டும் , அதை கொண்டு வாதஞ் செய்முறை செம்பு 
சுத்தியும் , வாதமுறைகளும் , வழலைப் போக்கு முதலானவைகளும் உள்ளன . 


69 


தமிழ்ச் சுவடிகளில் 


வரிசை எண் . 822 


சுவடி எண் . 397 ( c ) 


அகத்தியர் கௌமதி நூல் 


ஏடுகள் : 20 , ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது. பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . அளவு : 23X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 


சிவகிருபை பாதமது போத்தி னானுந் 

தெரிந்தெடுத்து பதிணென்பேர் மரைத்தல் யாதுந் 
தவம் பெறவே கௌமதி நூல் பாடல் நூறில் 

சாத்தினோம் வைத்தியங்கள் யோக ஞானம் . 


முடிவு 


பின்னுங் கேளிது கிருபை 


குறிப்பு 

இதில் , மகோதரம் , ரத்தசயம் , குரை நோய் , குட்டம் , கிரந்தி , அரையாப்பு , 
தடிப்பு , புத்து தீர , ஆடுதீண்டாப்பாளை , காசத்துக்கு , நேத்திர வியாதிக்கு 
மருந்துகள் முதலியன உள்ளன . 


aROIRoalacELETE 


வரிசை எண். 823 


சுவடி எண் . 398 . 


தேரையர் வைத்தியம் 500 


ஏடுகள் : 150. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 20X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2200. ஆசிரியர் : தேரையர் . முழுமை : முற்றற்றது . 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 251 ( a ) போன்றது . இதில் 441 பாடல்கள் 
இருப்பினும் இடையிடையே பாடல்கள் சில்லை . 


இதில் துருசு செந்தூரம் , வெள்ளிவித்தை , நீர்க்காமாலைக்கு மருந்து 
மஞ்சள்காமாலைக்கு மருந்து முதலியன உள்ளன . 


த . சு . -17 


9 - வதுதொகுப்பு 


70 


வரிசை எண் . 824 


சுவடி எண் . 399 


அகத்தியர் வல்லாதி 600 


ஏடுகள் : 34. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 

35x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை 1 
900. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது 


... 


மன்னார்குடி மூர்க்க விநாயகர் . 

சதாசிவ அப்புப்பிள்ளை குமாரன் கண்ணுசாமி பிள்ளையால் எழுதி 
முடிந்தது . 1878 - ம் வருடம் செப்டம்பர் மாதம் 26 - ம் தேதி புரையாத்தில் 
முன்சீப்பு கோர்ட்டு .... ... த்தில் இருக்கும் போது எழுதி முடிக்கப்பட்டது . 
அமாவாசை வியாழக்கிழமை தினம் . 


குறிப்பு 

இது எமது மகால் சுவடி எண் 288 ( c ) போன்றது . இதில் 129 முதல் 162 
வரையிலான ஏடுகளே உள்ளன . பாடல்கள் 489 முதல் 621 வரையிலான 
கடைசிப்பகுதி உள்ளது . 


பரிசை எண் . 825 


சுவடி 

எண் . 400 


வைத்தியம் சில்லரைக் கோர்வை 


ஏடுகள் : 40 . ஏட்டின் நிலைமை : 

படிப்பதற்கே பயனற்ற நிலை . 
அளவு : 19 x 3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அரியக்கூட 
வில்லை . முழுமை ! முற்றற்றது . 


. 


குறிப்பு 


பயனற்ற சுவடி சீகவும் ஒடிந்துள்ளது . 


வரிசை எண் . 826 


சுவடி எண் . 401 


சருவகோடா சுளிகை 


ஏடுகள் : 4. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 8 
வரிகள் . அளவு : 19X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 

70 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


71 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


சகல 

வியாதிக்கும் , சகல பாம்புக்கும் , கண்ணுரோகத்துக்கும் 
சறுவகோடா சுளிகையிரம் பச்சை நாவி , கெந்தகம் அரிதாரம் 
மனோசிலை , சாதிவிங்கம் , மஞ்சல் , மறமஞ்சல் , திப்பிலி மூலம் , துதம் 
யிருவேலி , சாதிபத்திரி, வெண்காறம் , அக்கிறாகாரம் , வாய்விளங்கம் 
வை ஓரொண்டு வராகளிடை 2 . 


முடிவு 


தலைவலிக்கி நாறத்தங்காய்ச் சாத்தில் நசியம் விடவும் . த்துக்கு 
சங்கம் வேர் , புங்கம் வேர் . கோசலம் கியாழம் வைத்து கிஷாயத்தில் 
குடுக்கவும் . கண் 


குறிப்பு 
இதில் கோடாசுளிகை மருந்து செய்முறையும் , அதனைக் 

கொண்டு 
அனுபானத்தில் நோய்தீர்க்கும் முறைகள் முதலியனவும் சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண் . 827 


சுவடி எண் . 402 . 


காலங்கி வைத்தியம் 


ஏடுகள் : 95 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது பட்டுள்ளது . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . அளவு : 27 x 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 3000 . ஆசிரியர் : காலாங்கிநாதர் . முழுமை : 
குறைபாடுடையது . 


தொடக்கம் 


ஆதியென்ற வாலைகுரு பாதம் போற்றி 

அருளருளு மீசனுட பாதம் போற்றி 
நீதியென்ற காலாங்கி நாயன் பாதம் 

நிலைபெறவே வணங்கிநன்றாய் , செப்பக் கேளு 
சோதியென்ற நதிமூலம் ரிஷிகள் மூலம் 

சொல்லரிதாய் நின்றதொரு சித்தர் மூலம் 
( ஒதி )நின்ற கணபதியின் வல்லமையின் மூல 

முத்து நின்ற மூலமெல்லா முரைக்கின் றேனே . 


க . 


முடிவு 


யென்றுமே தண்டபாணி வசிவா வென்று 

யென்மனதில் நினைந்துதினஞ் செவித் தாக்கால் 
அன்றுமே தெரிசனந்தா னுனக்கு மாகும் 


9 - வது வொகுப்பு 


72 


அந்நூற்றி ருபத்தி ரெண்டீ யாதே 
நின்றுமே யறிவாகப் பன்னிரெண்டு காத்தால் 

நிலையறிந்து மென்னூலை யவருக் கீய்வாய் 
நன்றுமே யாகுமடா வுனக்கின் னூல்தான் 
நல்ல அருநூற் றிருபத்து ரெண்டுமுற்றே . 

522 . 
கஸ்தூரி ரெங்காச்சாரியார் பாதார விந்தமே முன்னிற்க வேணும் . 
அடியேனை லெட்சித்தருளிய ஸ்ரீ போக வல்லவ நாயகர் காத்த சிறையை கடை 
தலை காற்கக் கடன் பாத தாமரைக்கேபாம் . 


குறிப்பு 

இதில் கற்பம் , தீட்சை , செகசாலவித்தை , பிண்ட உற்பத்தி , கைலாசம் 
விட்தே தில்லை வந்து சேர்ந்தது . ( II ) திருக்கூத்தாடியது ( 18 ) . நந்தி 
ராட்சசனாய் பிறக்க ஆகாது என்ற கூறுதல் ( 21 ) துரியோதனனை 18 - ம் நாள் 
போரில் கிருஷ்ணனுடன் கூட இருந்து சொல்லுதல் ( 22) முதலான செய்திகள் 


உள்ளன . 


வரிசை எண் . 


828 


சுவடி எண் . 403 ( a ) 


ரோமரிஷி சூத்திரம் 16 


ஏடுகள் : 8. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 

: 6 
வரிகள் . அளவு : 20X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ! 
100 ஆசிரியர் : ரோமரிஷி . முழுமை : 

முழுமை : முற்றும் . 


குறிப்பு 

இது எமது சுவடி எண் 145 போன்றது . இதில் வழலையுப்பு , முப்புமுடித்தல் 
முதலான செய்திகள் கூறப்பட்டிருப்பினும் , பரிபாஷையாக உளது . 


பரிசை எண் . 829 


சுவடி எண் . 403 ( b ) 


ரோமரிஷி ( 2 - வது ) சூத்திரம் 16 


ஏடுகள் : 8 .8. ஏட்டின் நிலைமை . மிகமிகப்பழுது . 

பக்கத்திற்கு : 6 
வரிகள் , 

அளவு : 20X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100. ஆசிரியர் : ரோமரிஷி . முழுமை : முற்றுமுளது . 


காலம் 


ஆனந்தவருஷம் யெழுதின்னது . 
வையாசிமாதம் 19 தேதிச்கு படித்து யெழுதியது . சா ... ... ... 


73 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு 

இது எமது மகால் சுவடி என் 258 ( c ) போன்றது . வாதிகளுக்கேற்ற 
சுவடி . பிராவிந்து , அக்கினியுப்பு முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 830 


சுவடி எண் . 403 ( c ) 


சுந்தரானந்தர் சூத்திரம் 25 


ஏடுகள் : 7 ஏட்டின் நிலைமை ; மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . அளவு : 20x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ! 
100. ஆசிரியர் : சுந்தரானந்தர் , முழுமை : முற்றுமுளது . 


காலம் 


ஆனந்த வருஷம் மாசி 21 தேதிகாரிவாரம் பௌர்ணமி 8 நாழிகைக்கு 
முற்றுப்பெற்றது . 


குறிப்பு : 

இதில் கல்லுப்பு , பூமி நாதம் , முப்பு முடிக்கும் விதம், கம்பியப்பு , சுன்னச் 
செயநீர் முதலியன காணப்படுகின்றன . 

இதன் பின்னர் 3 ஏகேளில் விந்து , நாதம் , சத்திசிவ உப்பு விபரம் 
முதலியன உள்ளன . 


வரிசை எண் , 831 


சுவடி எண் . 403 ( d ) 


சதாசிவம் அருளிச் செய்தவாதசூத்திரம் 

திறவுகோல் ( ஆனந்தக்களிப்பு ) 


ஏடுகள் : 40 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 20x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . சி. எண்ணிக்கை : 
600. ஆசிரியர் : சதாசிவம் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 
ஆதியாம் பூனீர் வழலை 

அந்தமான வெடிகம்பாயும் தேராய் 
சோதி யழுத்த னுணுக்கி - அயச் 

சுத்தர சம்பற்றில் தீப்பட னாட்டி 


த . சு . --18 


9 - வது தொகுப்பு 


74 


பூதியாரம் போகம் நினைக்க - யெந்த 

பொக்கிழமு வெட்டயெண்ணை கழட்ட 


முடிவு 


100 


தீற்க்கமாய்க் குருவையுங் காற்த்து சிவ 

சித்தியெனுந் திஷ்ஷை திறமாக விண்டேன் 
தார்க்க யென்னாளும் வாசிக் - கருவைக் 

கண்டாலு மெப்போதும் வாழ்ந்திடலாமே . 
பிவையினால் சிவகெங்கை சுத்தி - யெல்லா 

மிதுனாலே சுத்தி 
நவபாஷா ணங்களுஞ் சுத்தி - நவ 

கோடி சாஸ்த் திரங்களின் கருவியு முத்தே 


103 


சிவசிவ சங்கர சம்போ 
சாம்ப சதாசிவ சங்கர சம்போ 
சிவசிவ சங்கர சம்போ முற்றிற்று முற்றும் . 


காலம் 


ஆனந்த வருஷம் பங்குனி மாதம் 19 சனிக்கிழமை திறயோதசி 
பூரம் னாழிகை 

னாழிகை 391 யிந்த சுபதினத்தில் யெழுதி நிறைவேறினது . 
ஆறுமுகாசாரி யெழுதினது . 


குறிப்பு 

இதில் துருசு சுன்னம், கெந்தி தயிலம் , கருவங்க வெட்டை யாரிதல் , 
வெள்வங்கம் நீர்வாங்கல் , வெள்ளை பாஷாணக் கட்டு , சூதக்கட்டு , ரவியுப்பு , 
மதியுப்பு . நாகக்கிண்ணி , முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 832 


சுவடி எண் . 403 ( 6 ) 


திருமூலர் வாதசூத்திரம் 201 


ஏடுகள் : 55. ஏட்டின் நிலைமை ! மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . அளவு : 2003 செ.மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை 
700. ஆசிரியர் : திருமூலர் . முழுமை ! முற்றுமுனது . 


ஆனந்த வருஷம் , பங்குனி மாதம் 25 வெள்ளிக்கிழமை திரயோதேசி 
னத்தில் யெழுதி நிறவேறினது .முற்றிற்று . தொழுவூரு கணக்கு 
சதாசிவ வெங்கடாசல பிள்ளை யெழுதினது. 


75 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு 


இது எமது மகால் சுவ + எண் 40 ( c) போன்றது . இச்சுவடியின் பெயர் 
அதில் திருமூலர் எண்ணாயிரத்தில் இருதூறு வகாரத்திரயம் என்றுளது . 

இதில் வழலையுப்பு , பிண்டமென்பது சாத்தியுப்பு , சுரோணிதத்தின் பெயர் , 
வல்லாரைக் கற்பம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 833 


சுவடி எண் . 403 ( 1 ) 


அவ்வையார் இரத்தினச் சுருக்கம் 18 


ஏடுகள் : 10. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 4.8 
வரிகள் . அளவு : 20x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
120. ஆசிரியர் : ஒளவையார் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


ஏகமாகி யிருந்த பரா பாத்தின் ....... 
தேகசீவ சைதன்னிய சிகார 
யோகமாக நினைக்கு மனவயு 
தோகையாள் சொல்லி ரத்தின சுருக்கமே . 


முடிவு 


ஆதியின் விலாசமிலை யான செசுமி யாவும் 
பேதகம தாயறிஞர் பேசுவது முண்டோ 
சாதிபலவா வானவுயிர் சேகாமி தென்றே 
நீதிமொழி யானபதி னெட்டுமிவை முற்றே . 

கரு சகாய முண்டாகவும் 


இராக்ஷச வருஷம் சித்திரைமாதம் 


குறிப்பு 


இச்சுவடி , மிகவும் பூச்சியரித்த நிலையிலுள்ளதால் அறிக் கூட வில்லை . 


9 - வது தொகுப்பு 


76 


வரிசை எண் . 834 


சுவடி என் . 403 ( g ) 


சுருபானந்தர் 500 -ல் கடைசி பாடல் 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : 

மிகமிகப் பழுது . 

பக்கத்திற்கு 
8 வரிகள் . அளவு : 20X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
30. ஆசிரியர் : சுரூபானந்தர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


வாரிசூழ் சாகரமது னாலும் 

வளருதீ சம்புவி 
மயமாகிய காரியன சலமேலும் 

துரையுதைத்து மேல் சேறாடி 


... 


முடிவு 


அழுக்கை வெழுத்தான் விதமாற்றிவி ரம்புவியில் 
பழுக்கும் பளிங்கா மமுரி பாகம் - வழக்கமென 
கல்லுப்பே கண்டறியுங் கண்டமதிலு மமுரி 
அல்லும் பகலு முன்றவ தாரோ . 


குறிப்பு 

இதில் கல்லுப்பு கண்டறியும் விபரம் பாடலாயுள்ளது . 


வரிசை எண் . 835 


சுவடி எண் . 403 (b ) 


சவுரியானந்தர் குழம்பு அறிதல் 


ஏடுகள் : 9 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு 1 
7 வரிகள் . அளவு : 20x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100. ஆசிரியர் : சவுரியானந்தர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


சிவனே வல்லவள் ; அவனே நல்லவன் 
ஆறுமுக முதலியார் எழுதிக் குடுத்த 
சவுரியானந்தர் குழம்பு அறிதல் . 
சறுவேஸ்பரனார் சகலமும் ... ... 
அருமறை மொழியால் யாவரும் 
குருபரன் சீஷர்க் குழம்பு 
திருவரு ளென்று தெரிசித்த 


... 


... 


77 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு 


காரி துரிசு கட்டியொரு விறாகனிடை 
பூரிநஞ்சு மித்திரத்தைப் பூட்டிவிடு 

பூரி 
நஞ்சிட்டால் காணும்நஞ் சில்லாவிட்டால் காணாது 
பஞ்சமில்லை யிக்குருவைப் பார் . 

வயித்தியர் ஆறுமுக முதலியார் ஆறுமுக ஆசாரிக்கு எழுதிக் கொடுத்த 
அகவல் முற்றும். 


காலக் 


ராட்சதா வருஷம் சித்திரை மீ 29 - ம் தேதி வியாழக்கிழமை யிந்த 
சுப மங்களம் பொருந்தியனாளிர் முத்தும் . 


குறிப்பு 

இதில் ஷ குழம்பு செய்முறையும் , அதற்கு அனுபானமும் தீரும் நோய் 
களும் உள்ளன . 


வரிசை 


835 


சுவடி எண் . 403 ( 1 ) 


ரோமரிஷி வைத்திய சூத்திரம் 100 


ஏடுகள் : 35 ஏட்டின் நிலைமை ; மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 20x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ! 
600. ஆசிரியர் : ரோமரிஷி. முழுமை ; முற்றுமுளது . 


காலங் 


ராட்சதவருஷம் ஆனிமீ முஉ புதவாரம் ரோகணி நட்சத்திரத்தில் 
ரோமரிஷி நாயனார் அருளிச் செய்த வாதம் வைத்திய சூத்திரம் 100 - ம் 
எழுதி முடிந்தது முத்தித்து . 


குறிப்பு 

இது எமது சுவடி எண் 272 போன்றது . இதில் சுத்த கங்கையறிதல் : 
சூதபற்பம் முதலான பல செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


இதன்பின்புற ஏட்டில் சத்தி சிவப்பு அறிய , சுத்த சிவகங்கை முதலியன 
உள்ளன . 


த . சு . 


- 19 


9- வது தொகுப்பு 


78 


வரிசை எண் . 837 


சுவடி எண் . 


404 


திருமூலர் வாகட ரத்தினச் சுருக்கம் 


ஏடுகள் : 21 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 23x2 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300 ஆசிரியர் : திருமூலர் . முழுமை ; முற்றற்றது . 


குறிப்பு 


இது திருமூலர் வாகடம் என்ற பெயரால் உள்ள சுவடி எண் 253 ( b ) 
போன்றது . தோஷ நாடிகளின் நடைகள் , குணங்கள் . மேகம் பறக்கும் விதம் 
முதலியன உள்ளன . 


வரிசை என் . 838 


சுவடி 


405 


செந்தூரம் கட்டுமுறை 


ஏடுகள் : 65. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் 

பக்கத்திற்கு 
6-8 வரிகள் . அளவு : 23x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1200 . சிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


செம்பு சுத்தி 
சல்லியை நன்றாய் விளக்கிய சல்லி வராகனிடை க . ஒரு குகையில் 
அடியில் சல்லியைப் போட்டு , அதின்மேல் கிருஷ்ண அப்புற கம . பலம் .. 
பச்சை பேரண்டம் பலம் . ரெண்டையும் வேறே வேறே பொடி 
செய்து 


முடிவு 


காந்த ஈடு . 


! 


கருவூமத்தை விறைத் தண்ணி இல் மிதக்குறதாய்ப் பார்த்து 
வராகளிடை . புனுகு வராகனிடை 1 . 

கோரோசனை விராகனிடை 1 . 
வெள்ளைப் பாஷாணம் பணவிடை ! . தேத்தாங்கொட்டை 5. க் கருப்பாய் 
வகுத்துக் கொள்ளுகிறது . காந்தம் விராகனிடை 1. பச்சை ஓந்தி பித்து . 
வுப்பு வராகனிடை 2. இந்த சரக்கை எல்லாம் சேர்த்துக் காராம் பசுவின் 
நெய்யில் அறைந்து டப்பிஇல் வைத்துக் கொண்டு அரிசிப் பிரமாணம் 
இரண்டு வேளை இ அசைய மாட்டார்கள் . 


79 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் 


ஜெகன்னாத சுப்யதார் மகன் குப்புசாமி பிள்ளை . 

விஷு வருஷம் பங்குனி மீ 254 மகமாய் அம்மாள் துணையாக வந்த 
சம்பத்து . 


குறிப்பு 


இதில் செம்பு சுத்தி , மெழுகு செயநீர் , வெள்வங்க கண்ணம் , நாகக்கட்டு , 
அயவுருக்கு விபரம் , கருவங்க வெட்டை , ரசவெள்ளி , பஞ்சசூத சுண்ணம் , 
பீனிசத்துக்கு எண்ணெய் , முதலியனவும் , வாதம் , வைத்தியம் , வசியம் 
இதற்கான மருந்துகளும் காணப்படுகின்றன . 


வரிசை எண் . 839 


சுவடி எண் . 


406 ( a ) 


சட்டை முனியார் நிகண்டு முதலிய வைத்தியா 

அட்டவணை 


ஏடுகள் ! 5 ஏட்டின் நிலைமை : மிகப் பழுது பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . அளவு : 31X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
200. ஆசிரியர் : சட்டைமுனி முதலியோர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


சோதியெனுந் துரிய வெளி குருவே அய்யா , 

சொற்பெரிய கயிலாச மயமே ஞானத் 
தாதியெனு ஞானத்துக் கேறு மாற்கந் 

தானல்லே வென்றுனாத்தா லார் தான் காண்பார் . 


குறிப்பு 


முதல் ஏட்டில் சட்டை முனியார் நிகண்டிற் செஷ்ச்ச சூத்திரம் அன்பத்தி 
மூணு என்றுளது . . இதனைச் சேர்ந்த ஏகேள் மற்ற மூன்று . ஒரு ஏடு வேறு . 


DDIDD 


வரிசை எண் . 840 


சுவடி எண் . 406 ( b ) 


பிரம்மமுனி 385 


ஏடுகள் : 75 ஏட்டின் நிலைமை : மிகப் பழுது . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் , அளவு : 31X3 செ . மீ . எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை : 
1500 . சிரியர் : பிரம்ம முனியார் முழுமை : குறைபாடுடையது . 


9 வது தொகுப்பு 


801 


குறிப்பு 


இதில் 6 வது செய்யுள் முதல் 385 வரை இருப்பினும் இடையிடையே ஏகேள் 
இல்லை . பக்க எண் இல்லை . 


இது எமது மகால் சுவடி எண் , 3 ( a ) , 162 ( a ) , 317 f ), 322 ( c) போன்றது . 


வரிசை எண் . 841 


சுவடி எண் , 407 


அகத்தினர் ரெத்தினச் சுருக்கம் 


ஏடுகள் : 50. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 34x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1500. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


கால 


1848 - ம் வருஷம் சூன் மீ 6 தீ எழுதப்பட்டது . அமுருதம் பிள்ளை 
எழுதி திஷ்ட்டின பிள்ளைக்கி கொடுத்தது . குரு வாழ் : குருவே துணை 
அகஸ்தியற் ரெத்தினச் சுருக்கம் னாடி பாட்டு . (இது நாடி சாத்திரமாகிய 
முதற் பகுதி முடிவில் உள்ளது ) . 


குறிப்பு 

இது எமது மகால் 249 , 296 ( j ) போன்றது . நாடிசாத்திரத்தில் தொடக்கம் 
5 பாடல்கள் இல்லை . பிற்பகுதியில் 228 பாடல்கள் உள்ளன . 


வரிசை எண் . 


842 


சுவடி எண் . 408 


வைத்திய அட்டவணை 


ஏடுகள் : 40. ஏட்டின் நிலைமை : மிகப் பழுது . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . அளவு ! 

18 X 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிசை! 
600. ஆசிரியர் : பலா , முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


துவரெண்ணை பாகம் புண்களாற 


தேன் துடம் 1. நல்லெண்ணை துடம் -- புங்கம் வேற்சாற் துடம் 1 , 
மூன்றும் ஒன்றாக்கி அதை காச்சி 


81 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு 

முடங்கின வாதத்துக்கு தயிலம் 
தேங்காயெண்ணை ஆளாக்கு , பசுவின் நெய் ஆளாக்கு , சதிரகள்ளி 
பாலாளாக்கு , குரத்திரக்கம் பலம் 2 , கஸ்தூரி மஞ்சள் பலம் 2 , இது 
வேல்லாம் கூடக்கச்சி நோயுள்ள யிடங்களில் பூசவும் முடங்கின வாதந் 
தீரும் . 


குறிப்பு 

இதில் அரையாப்புக்கு மருந்து , கண் வலிக்கு மருந்து , சகல வாயுவுக்கு 
கள்ளி சூரணம் , லோகம் , தாம்பூரம் , பீனிசத்துக்குத் தீரி வாத சுரக்கியாழம் 
கணத்துக்கு வெண்ணை , ரச மெழுகு , கண்ணில் படலம் , சதைக்கு மருந்து 
முடங்கின வாதத்து தயிலம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 843 


சுவடி எண் . 409 


அகத்தியர் வைத்தியம் 630 ( முற்பகுதி ) 


ஏடுகள் : 70. ஏட்டின் நிலை மை : மிகமிகப் பழுது . 

பக்கத்திற்கு , 
5-6 வரிகள் . அளவு 32x3 செ.மீ. எழுத்து : தமிழ் : கி . எண்ணிக்கை : 
1500. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


குறிப்பு 

இது எமது மகால் சுவடி எண் 4 அகத்தியர் அறுநூறு போன்றது . இதில் 
| -107 ஏகேள் உள்ளன. செய்யுட்கள் 1-332 வரை உள்ளன . இதன் தொடர்ச்சி , 
அடித்த சுவடியில் உள்ளது . 


வரிசை எண் , 844 


சுவடி எண்: 410 


அகத்தியர் வைத்தியம் 630 ( பிற்பகுதி ) 


ஏடுகள் : 99. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது : பக்கத்திற்கு : 
5-6 வரிகள் . அளவு : 23X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி. எண்ணிக்கை : 
2000. ஆசிரியர் : அகத்தியர். முழுமை : குறைபாடுடைய 


இசபர வருஷம் சித்திரை மாதம் 29 தேதி . 
அகஸ்தியா வயித்தியம் 630 முடிந்தது . 


த . சு . --20 


9 - வது தொகுப்பு 


82 


குறிப்பு 


முன் சுவடியின் தொடர்ச்சி இது . இது எமது மகால் சுவடி எண் 4 
அகத்தியர் அறு நூறு போன்றது . இதன் ஏடுகள் 108 முதல் 193 வரையிலும் , 
பின்னர் -13 வரையிலும் உள்ளன . செய்யுட்கள் 333 முதல் தொடங்கி 630 
வரை உள்ளன . 


வரிசை எண் . 845 


சுவடி எண் . 411 ( a) 


அகத்தியர் வைத்தியம் 


ஏடுகள் : 125. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு 
7-10 வரிகள் . அளவு : 29x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக் கை 
4500. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 


... 


வெடிமதி கூர்மை சார விதமன பேதி நீலி 
படிகி 

பல பொரி காரம் 
தொடது திறி உபயமேக அய்யரைக்கால 

தொர்கால பதவரை காலமு வெகமன 
பொடிபடுவதாக அ ... கடமரையதாக மதில் 


முடிவு 
பாதிடுமா செய கெந்தக சுத்தி கேள் 



தாத்தமீரெணம் பலம் நற்கரிசாலை 
யெழுத்தாணிப் பூடு வெண்ணொச்சிரியே 

வரைத்து மேல் வண்டுகட்டி மருந்திட்டுச் 
சட்டியார் மூடி 


- 


குறிப்பு 

இதில் ரசகுளிகை , கொம்மட்டிக்காய் மெழுகு , பஞ்சலவண காளகண்ட 
ரசம் , சித்திரவல்லாதி . அரிதாரக்கட்டுகள் , பஞ்சலவண மெழுகு , அரிதார 
தயிலம் , கெந்தி தயிலம் , ரசகுளிகை வகை , கருங்கோளி சூரணம் , துருசு 
சுன்னம் , அப்பிரேக செந்தூரம் , தங்கச் செந்தூரம் , பூரணாதி லேகியம் , 
குழந்தைகளுக்கு சுடர் தயிலம் , விஷங்களுக்கு குளம்பு , ஏலாதி மாத்திரை , 
ரசபற்பம் , குண்டலாதி லேகியம் முதலியன உள்ளன . ஏடுகள் தொடர்ச்சி 
யின்றியும் , வெவ்வேறு ஏடுகள் கலந்தும் உள்ளன . இதன் பின் ஒரு ஏ 
அட்டவணை என்ற தலைப்புடன் காணப்படுகிறது , 


S0 


83 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 846 


சுவடி எண் . 411 1b ) 


அகத்தியர் பல திரட்டு வாகடம் 


ஏடுகள் : 10. ஏட்டின் நிலைமை : மிக மிகப் பழுது . பக்கத்திற்கு : 
9-10 வரிகள் . அளவு : 29X3செ.மீ. எழுத்து : தமிழ் .. சி . எண்ணிக்கை 
200 , ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


சீந்திலுக்கு மேகம் போம் சிலேட்டுமம் போம் 

- ரறியில் மாந்த கணத்துக்கு மாவிலங்கை 
வெங்கெளே வனத்து நி ... ...... னை வெறு குன்மமதுக்சா மென்று 


-- 


முடிவு 


சுன்னமுடன் சலம் --- றுதினம் நீறை நீற்ற 
வன்னமென்ற சவுக்காரம் யிலும்பு போல 
மைந்தனெக்குங் கார நீரில்த் தொயித்..........னமென்ற 
ரவியில் வைத்துப் பஷ்சந் தானும் சடுவழலை அஞ்சு சுன்னக் 
குகையில் வையே . 


குறிப்பு 

இதில் , நஞ்சுக்கு முரிவு , ரசகளினக , மே உங்குச்கு மருந்து , சீவரசப் 
பற்பம் , சிந்தாதியெண்ணை முதலியன உள்ளன , 


வரிசை எண் . 847 


சுவடி எண் . 


412 


வைத்திய அட்டவணை ராமதேவர் வைத்தீயம் 10 


ஏடுகள் : 95 ஏட்டின் நிலைமை: மிசமிசட்டழுது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 28x3 செ மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2000 , ஆசிரியர் : அறியக்கூட வில்லை .. முழுமை : குறைபாடுடையது & 
முற்றும் . 


தொடக்கம் 


வெள்ளி கிளிட் 


சீனாக்காரம் வராகனிடை 2. கறியுப்பு வராசனிடை 2 , வளையலுப்பு 
வராகனிடை 2. இந்துப்பு வராசனிடை 2 . 

வெள்ளி அறைப்பொடி 
வராகனிடை 2. பழச்சாறு விட்டு 4 சாமம் அறைக்கிறது . 
காயவைத்து யெரிமுட்டை 2 பொடம் போடுகிறது. 


வில்லை தட்டிக் 


9 - வது தொகுப்பு 


84 


முடிவு 
அத்தரை கொஞ்ச கொஞ்சமாயி விட்டு 

அரைத்து , அத்தற் 
ஆனவுடனே யெடுத்து டப்பாவில் வைத்துக் கொள்கிறது . யெந்த 
கீர்த்தியுள்ள மகாராசா பூசி கொள்ளுகிறதோ , யிது சி அயினீ சிவாளு - 
மகா சா முறை . 


குரோதன வருஷம் ஆவணி மாதம் 25 தேதி ஆதிவாரநாள் காளாஷரி 
அவலதார் அய்யா செவடி முகந்தது . முடித்தும் பரிபூறுணணமா . 
காலாஷரி அய்யா அவல்தார் மகன் யெனக் குடுத்த செவடி . அதையி 
வாங்கி , கோட்டைக்குள் நாணயக்கார செட்டித் தெருவில் , நெட்டி 
வேலை செய்யும் அப்பாசாமி பிள்ளை மகன் பழனிய பிள்ளை வாங்கியெளு 
துனது . 

யென்னமோ யெண்டு மயங்காதே . 


குறிப்பு 

இதில் வெள்ளி கில்ட் செய்யும் முமற ஆவாரம்பூ லேகியம் செகப்பு 
வரித்தி கல்லுக்கு சேக்கிறது முதலியன 98 - ம் ஏவேரை உள்ளன . 

99 - ம் ஏடு 
முதல 102 - ம் ஏவேரை " ராமதேவர் வைத்தியம் 10 " உள்ளது . அதைத் 
தொடர்ந்து வெடியுப்புச் செய நீர் , விங்கக்கட்டு , பெருங்காயவைப்பு , 
தலைவலிக்கு ஒத்தடம் , ரசபற்பம் , உள்மாந்தைக்கு மருந்து , பவளவைப்பு செய்ற 
பாகம் , அரகசா பண்ணும் முறைகள் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 848 


சுவடி எண் . 413 ( a ) 


கத்தியர் கன்ம சூத்திரம் 300 


ஏடுகள் : 85 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . 

பக்கத்திற்கு ! 
6-7 வரிகள் . அளவு 26x2 } செ.மீ. எழுத்து : தமிழ் . சி . எண்ணிக்கை : 

: 
1500. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


காலம் 


யீஷ்வறா வருஷம் சித்திரை மீ 22 உ குருவாறனாள் . அகஸ்தியற் 
தற்ம சூஷ்த்திரம் யெழுதி முடித்தது முற்றும் . ராமசந்திரறாவு சிந்தே 
யெழுதி குடுத்தான் . 


குறிப்பு 

இது எமது மகால் கவடி எண் 8 போன்றது . யாடபேதங்கள் மிகுதியாக 
உள்ளன . 


85 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 849 


சுவடி எண் . 413 ( b) 


அகத்தியர் கர்ம காண்டம் 300 


ஏடுகள் 85. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 26x2 ) செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை: 
1500. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது .. 


குறிப்பு 
எமது மகால் 

சுவடி 

எண் 9 போன்றது . 268 பாடல்களே 
இருப்பினும் ஏடுகள் ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன . 


வரிசை எண் : 


850 


சுவடி எண் . 414 ( a ) 


அகத்தியர் ரத்தினச் சுருக்கம் 360 


ஏடுகள் : 85. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . (பயனற்றது ) 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . அளவு : 33x3 செ . மீ. எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 2000 . ஆசிரியர் : அகத்தியர் . 

முழுமை 
முற்றுமுளது . 


பிங்கள வருஷம் கார்த்திகை மீ 18 - ரெத்தினச் சுருக்க சாஷ்த்திரம் 
யெழுதி முடிந்தது . ஈமுடு கையெழுத்து 

குருவே துணை 


குறிப்பு 

இது எமது மகால் சுவடி எண் 249 போன்றது . அச்சிடப்பட்டுள்ளது . 
இச் சுலடி ஒப்புமைக்குப் பயன்படும் . 


வரிசை எண் : 851 


சுவடி எண் : 414 ( b ) 


அகத்தியர் வைத்தியம் 205 


ஏடுகள் : 55. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . 

மிகமிகப் பழுது. பக்கத்திற்கு : 
6 வரிகள் . அளவு : 33X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

முழுமை : 
முற்றுமுளது . 

த . சு , -21 


86 


9 - வது தொகுப்பு 


காலம் 


னி t 20 


தெட்சணாமூர்த்தி சகாயம் . சித்தார்த்தி வருஷம் 
றாமாஜெட்டி பொஷ்த்தகம் யெழுதி முடிந்தது முற்றும் . 


குறிப்பு : 

இது எமது மகால் சுவடி எண் 124 ( d ) , 249 ( h ) , 31 / ( e ) , 317 ( k ) , 
323 ( a ) போன்றது . 

mu 


வரிசை எண் . 


852 


சுவடி எண் . 414 ( c ) 


நவலோக மரணச் சுருக்கம் -16 


ஏடுகள் : 4. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 

7 
வரிகள் . அளவு : 33X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
150. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் 
கேளப்பா நவலோக மாரணந்தான் 

கெடியான் வயித்தியமா மிரு நூத் தஞ்சும் 
தேளப்பா கொட்டுதல்போ லிந்தச் குஸ்த்திரம் 

திரஞ்சொல்வேன் யிரும்புக்குத் தாரம் தெந்தி 
வாளப்பா வெள்ளியிரு வங்கத்துக்கு 

மால்தேவி வெடியுப்பு வெள்ளை சீனம் 
சூளப்பா செம்புக்கு கெந்தி வங்கம் 

சூதமொடு துருசு வெள்ளை சாரம் ( மெ ) ன்றே . 


முடிவு 


காச்சடா யிலுப்பவலத் தயிலத்துக்கு 

கரிமஞ்சள் கஷ்தூரி மஞ்சள் ரெண்டும் 
மாச்சப்பா வகைக்கிப்பல வீதங் கூட்டி 

மறவாமல்த் தயிலத்தை வையுமப்பா 
பூச்சடா தயில முதல் பற்பத்துக்கும் 

புரிவாக உள் தருவும் னூலில்ச் சொன்னேன் 
ஆச்சுடா யிருநூத்தஞ் சுக்குச் சூஷ்திரம் 

குமப்பா பதினாரு மதீத முற்றே . 


16 


குறிப்பு 

இது முன் சொன்ன அகத்தியர் 205 க்குச் சுருக்கம் எனத் தெரிகின்றது . 
இதில் லோக மாரண முறைகள் பேசப்படுகின்றன . 

0100000000000 


87 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 853 


சுவடி எண் . 414 ( d ) 


அகத்தியர் வைத்தியம் 150 


ஏடுகள் 23 . 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 

33x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . சி . எண்ணிக்கை : 
600. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 269 ( b ) , 324 ( b ) போன்றது . 


வரிசை எண் . 854 


சுவடி எண் . 414 ( e ) 


அத்கதியர் பின்னூல் 80 


ஏடுகள் : 19. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 

33x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
600. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்று முளது . 


காலம் 


பிங்கள வருஷம் அற்பிசிமீ 16 உ னாயத்துக்கிழமை அகஷ்த்தியர் 
பின்னூல் யெண்பது யெழுதி முடிந்தது முற்று : h . 


குறிப்பு 

இது எமது மகால் சுவடி எண் 262 ( b ) போன்றது . இதில் 83 செய்யுட்கள் 
இருக்கின்றன . 


வரிசை எண் . 


855 


சுவடி எண் . 414 ( f ) 


அகத்தியர் வாத்திய மரீபூரணம் 400 


ஏடுகள் : 85. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
வரிகள் . அளவு : 33X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1500 : ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்று முளது . 


பிங்கள வருஷம் பங்குனி மீ 10 - வெள்ளிக்கிழமை பகல் நாழிகை 
இருபத்தஞ்சி துவாதேசி திதி மக நட்சத்திரம் , இந்த சுபதினத்தில் 


9 - வது தொகுப்பு 


88 


வயித்திய பரிபூரணம் நமாஜெட்டி கையால் யெழுதி னிரவேரினது . 

முற்றும் . பரமகுரு தேசிகன் துணை 


குறிப்பு 


எமது மகால் 


எண் 315 ( b ) , 383 போன்றது 


இதில் முழுதும் 


இருக்கிறது . 


வரிசை எண் . 


856 


சுவடி எண் . 415 ( a ) 


நிருவள்ளுவர் ஞானவெட்டி 1500 - க்குச் 
சூத்திரம் நவரத்தின சிந்தாமணி 800 


ஏடுகள் : 114 . ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு 7-8 
வரிகள் . அளவு : 39X3 செ . மீ . எழுத்து : தமிழ் , கி . எண்ணிக்கை : 
4500. ஆசிரியர் : திருவள்ளுவர். முழமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


பரயிரம் வெண்பா . 


சுழியின் முனையிடை பின் துரியா தீத்தில் 
பொழியு மதிரவியைப் போற்றி வாழ - சுழியின் முனை 
அகர மதிலிலளு மன்பத்தொ ரஷ்ஷரத்தில் 
புகழுமூலக் கணபதியைப் போற்றுதவாம் . 1 


முடிவு 


இன்னூல் சாத்திரம் வைத்து யிருந்தவ 

ரெண்ணூர் வாழியியல் பறிந்தோர் கள்தான் 
சொன்ன வாதஞ் சுருக்கம் வயித்தியஞ் 

சுக்கம வயித்தியஞ் சொல்லொண் ணாதுமே 
யின்னூல் சூததிர மொழி பண்ணு மாமறை 

மூவஞ்சு நூறினில் பாடி னோமிது சொச்ச மிருந்தால் 
அன்னை யமபிகை யாண்டே யருள்ப்பதம் 
நன்னூ லெண்ணூர் நவரத்தின முற்றுமே . 

திருச்சிற்றம்பலம் 


876 


கால 


பிரமோதூத வருஷம் மார்கழி மீ 10 s ஏகலிங்க வாத்தியார் 
வாசிக்கும் ஞான வெட்டி 1500 க்கு சூத்தியம் வயித்தியம் நவரத்தின 
சிந்தாமணி 800 எழுதி முடிந்தது . 

குறு முனி துணை வுண்டாகவும். தேவிசகாயம் . 


୧୨ 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு 


இதில் பூனீர்போறிய , தாது நாடியறிய , ராமபாணக்குளம்பு , வான்குமரி 
கிருதம் , சாதிலிங்கபற்பம் , கெந்தக பற்பத்தனுபானம் , செயரசம் துருசுச் 
சுன்னம் , ரசகுளிகை , லிங்கக் கட்டு , காந்த செந்தூரம் , மகாமேக லேகியம் 
ஆனந்த பயிரவி மாத்திரை முதலியன உள்ளன . 


1. வெண்பா சரியில்லை . 


வரிசை எண் . 


857 


சுவடி எண் . 415 ( b ) 


எல்லசிங்கன் செட்டியார் பாடல் கலப்யம் 50 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு 7 : 
வரிகள் . . 

அளவு : 39x3 செ . மீ . எழுத்து : தமிழ் , கி . எண்ணிக்கை : 
200. ஆசிரியர் : எல்லசிங்கன் செட்டியார் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


ஆடியதோர் நடனதிரு மூலத் தாலே 

ஆட்டான சிதம்பரத்தின் ஆட்டமெல்லாம் 
கூடியதோர் பெரியோர்கள் பதினெண் பேரை 

குலாவியே தெண்ட நிட்டு பாதம் போத்தி 
நீடியதோர் திருவள்ளுவர் பாதங் காத்து 

நினைத்தபடி பாடுகிறேன் முத்தித் தானும் 
தேடியதோர் தேட்டெல்லாம் மிதனுக் குள்ளே 

திறமான அன்பத்தோர் அஷ்சரங் காப்பே , 


முடிவு 


பூசுவது பூரணமே வுண்ட சாரம் 

பூமிதன்னி லிருக்குமட்டும் துவளை போடு 
வீசுவது புளியோடே நீறுஞ் சேர்த்து 

விரவியொன்றாய் துவளையிட்டு உருட்டிப் போடு 
பூசுவது வாசமென்று யெண்ணி னாக்கால் 

முழுமோச மாகிவிடும் னாத்த மேது 
ஏசுவது புவியுள்ளே மெத்த வுண்டு 

யிறங்கி விடும் 


குறிப்பு 

இதில் வாலை பூசையும் , கல்ப்பம் உண்ணும் முறையும் , அதனால் உடலில் 
ஏற்படும் மாற்றமும் , பிறவும் கூறப்பட்டுள்ளன . 


த . சு . -22 


90 


ஒ - வது தொகுப்பு 


வரிசை எண் . 


858 


சுவடி எண் . 416 


அனுபவ வைத்தியம் 


ஏடுகள் ; 340 . ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 4-5 
வரிகள் . அளவு : 39X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
3. ஆசிரியர் : பலா . முழுமை ; முற்றற்றது . 


தொடக்கம் 


க . ஏடு . அக்கினி மாந்தத்துக்கு இலேகியம் 

அக்கினி மாந்தத்துக்குச் சூரணம் 
அக்கினி மாந்தத்துக்கு தாளிச இலேகியம் 
அக்கினி வாதத்துக்கு உள்ளுக்கு எண்ணை . 


அக்கினி மாந்தத்துக்கு இலேகியம் தாளிச பத்திரி , திரிகடுகு , திரிபலை , 
மல்லி , சீரகம் , ஓமம் , குரோசாணி , பற்படாகம் , அரத்தை, அக்கிராக்காரம் 
மதுரம் கொட்டம் , சிறுதெக்கு . செவ்வியம் , சித்திர மூலம் , சாதிக்காய் , 
சாதிப்பத்திரி இவை வகைக்கு பலம் - இவை 

சூரணித்து நாட்டுச் 
சர்க்கரை பலம் 12 . 


முடிவு 


வெள்ளெழுத்துக்கு மருந்து : 
காதுக்குறும்பி வாங்கி தெனிற் குழைத்துக் 
கண்ணிலிட மாறும் கை கண்டது . 


குறிப்பு 


இதில் 1 முதல் 17 ஏகேளில் மருந்துகளின் அட்டவணைக் குறிப்புக்கள் 
உள்ளன . இதில் லேகியம் சூணம் , எண்ணெய் முதலான வகைகள் உள்ளன . 
எளிமையான வைத்தியம் கூறப்பட்டுள்ளது , இது பதிப்பானால் பயன் தரும் . 


வரிசை எண் . 


859 


சுவடி எண் . 417 ( a ) 


அகத்தியர் சாலத்திரட்டு மு 

செக்கால 


காண்பு 


ஏடுகள் : 45 . ஏட்டின் நிலைமை ! நல்லநிலை . பக்கத்திற்கு 

8-9 
வரிகள் . அளவு : 34x3 செ.மீ. 

எழுத்து தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2000 . சிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


91 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


காரணமே மூல வட்டந் தன்னில் நிற்கும் 

கணபதியும் வல்லபையுந் தேவர் காப்பு 
பூரணமாம் பராபரையுஞ் சிவனும் நந்தி 

பொருந்திநின்ற பஞ்சகத்தர கணங்கள் காப்பு . 


நவகோடி சித்தர்சளும் அறிய மாட்டார் 

நாதவிந்து விள்ளைவளி திரந்து சொன்னேன் 
அவயோகிக் கீயாதே வெளியில் போட்டு 

அலை யாதே உயித்திய காண்ட முற்றே 


298 . 


செண்டு பாட்டு கரை . முசிந்தது முற்றும் . குருபாகம் தனை 

காதுசியா சாயபு . பாப்புபொய்தீன்கான் . 


குறிப்பு : 

இதன் முதல் ஏட்டின் தொடக்கத்தில் அகத்தியர் செககாலம் , யிந்திரகாலம் . 
மகேந்திரகாலச் , வயித்தியம் வாத விந்திசாலம் ......... ந்திரீகம் , ஆயிரத்தி 
ஏனரும் , உயித்திய முதற்காண்டம் என்றுளது . இதில் வாத , பித்த , சிலேத்தும 
தோஷங்களால் ஏற்படும் வியாதிகள் பற்றியும் , சன்னி , மேகம் , பாண்வோகம் , 
கியாணி , மகோதரம் , தலை பிளவை தீர மருந்துகளும் குளிகைகளும் கூறப்பட் 
நள்ளன .மற்றும் பல மருந்துகளும் , பெருநோவுக்கு மருந்தும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் . 860 . 


சுவடி எண் 


417 ( b) 


அகத்தியர் காலத் திரட்டு - இரண்டாங்காண்டம் 

வாதத்துரை 


ஏடுகள் : 45 ஏட்டின் நிலைமை : சிறிது பமுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . அளவு : 34x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 2000 . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


கானமுத்தி வயித்திய காண்டத்திலுள்ள 

சகலமருந் தானதெல்லாந் தகுதி யாக 
வானமுத்தி பெத்தபெரி யோர்க்கா மப்பா 
மகத்தான வாதவிததை யினிமேல்ச் சொல்வோம் . 


9 - வது தொகுப்பு 


92 


முடிவு 


போவானோ யிருதயத்தில்ப் பத்தி முத்திப் 

பூவானோ புகமாட்டான் பொன்னா மென்னூல் 
பவான முன்னூறு ரெண்டாங் காண்டம் 
பதனமடா ரசவாத மாநந்த முற்றே . 


597 


இந்திரசாலத்திரட்டில் வாததுரை ரெண்டாங்காண்டம் முன்னூறு 
முற்றும் . அகத்தீசர் மகாமுனி லெட்சிக்கவேண்டியது . குரு 

கிடாச்ச 
முன்சிற்க்க வேண்டியது . 


கால 


1860 - ம் வருஷம் செனவரி மீ 20 தேதிக்குச் சரியான காலையுத்தி 
வருஷம தை t " 8 ம் - தேதி வெள்ளிக்கிளமை உயரு ( 25 ) நாளிகைக்குள் 
யெழுதினே . மொய்தீன்கான் ஷை பரபாப்புயேடு . 


குறிப்பு 

இதில் வெண்கொளஞ்சி . சிறு கின்னி , தில்லை , பொன்னாங்காணி , பேய்த் 
துபை , சோதி விருட்சம் , யெவ் பண மூலி , செந்தகரை , கருந்துளஸி , ஆடை 
யொட்டி , இவைகளின் வடிவம் , இருக்குமிடம் கூறி , அதைக்கொண்டுவாதம் 
செய்முறை போக்கு முதலியன உள்ளன . 


ரிசை எண் . 861 


சுவடி எண் . 417 (c ) 


அகத்தியர் சாலத்திரட்டு - மூன்றாங்காண்டம் 

இந்திரசாலவித்தை 


ஏடுகள் : 49. ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . அளவு : 34X3 செ . மீ . 

எழுத்து . தமிழ் . கி , எண்ணிக்கை : 
2000. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்று முளது . 


தொடக்கம் 
மானொருகை மருவொருகை தரித்த நாதன் 

வாதமது வளியுரைத்தா ராதி யந்தம் 
நானொருகை யிந்திரமாஞ் சால விற்றை 

நவிலுகிறே தந்திகுரு நாதாக்கள் தாதாக்கள் காண 


முடிவு 


வாதடா வந்தாக்கால் மூன்றாங் காண்டம் 

மாறாணந்செய் சிணத்தில் சாவான் 


வடையான 


93 


தமிழ்ச் சுவடிகளின் 


897 


பாதகமே செய்யாதே ஆயிரத் திரனூரு 
பாடின தின் வெவ்வேறே காண்ட முற்றே , 

குருவே துணை செய்ய வேண்டியது . பாப்பு 


குறிப்பு 

இதில் மையிக்குரு , அஞ்சனப்பொடி , களவு பிடிக்க கண்கட்டு இந்திரசால 
வித்தை , குளிமீண்டான் மை , தெய்வ உச்சாடிணம் , கூடுவிட்டுக்கூபோய , 
யீசுர மூலவித்தை , வெள்ளெருக்கு வித்தை , நிலவாகை மை , வாடைத்தூள் 
முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 862 


சுவடி எண் . 417 ( d ) 


அகத்தியர் 


சாலத்திரட்டு நாலாங் காண்டம் 
மாந்திரீகத்துறை 


ஏடுகள் 48. ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது . பக்கத்திற்கு 8-9 
வரிகள் . அளவு : 34x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2000. ஆசிரியா : அகத்தியர் , முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


வெருதுரை யரியாத சித்தர்க் செல்லாம் 

மெய்யான யிந்திரமாஞ் சால மாட 
கூருகிறேன் மாந்தரீக வரலா ரெல்லாம் 

குமரகுரு பறகுமற முருாற்சரணம் போற்றி 


முடிவு 


முத்தி பெருந் தவயோகி யானா லந்த 

மொளிதப்பா துலகினிலே நடந்தா யானால் 
சற்றியருள் சகலசித்துக் கைக்குள் ளாகும் 

சத்தியந்தா னிந்தனூல்க் காண்ட முற்றே . 


1200 


அகஷ்த்தீசர் மகாமுனி யருளிச் செய்த வயித்திய காண்டம் 300 , 
வாதகாண்டம் 300 , சாலகாண்டம் 300, மாந்திரக்காண்டம் 300 ஆக 
வகை 4 க்கு , காண்டம் 4 க்கு பாட்டுதுகை 1200 - ம் சறி 


காலல் 

சித்திறாவுத்தி வருஷம் மார்களி மீ 10 உ யெழுதி முடிந்தது முற்றும் 
மொய்தீன்கான் பாப்பு யேடு . 
த . சு . 

--23 


1 


9 - வது தொகுப்பு 


94 


குறிப்பு 


இதில் மூதேவி மாரணம் , வக்கணாசி வித்தை, கரும் பூனைக்கல் , கண்கட்டு 
மந்திரம் , மிருகங் கண்கட்ட , நாவடக்கல் , சத்துரு நாவடக்கம் , சேனை மாறணம் , 
அய்ங்கோண சக்கரம் , அனுமார் மந்திரம் , நவக்கிரக விஞ்சை , குட்டிசாத்திப் 
பிடிக்க தந்திரம் , பிரமதேவர் பூசாலி திக்கிரிகை, பத்திரகாளியம்பாள் மந்திரம் 
முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 863 


சுவடி எண் . 418 ( a ) 


அகத்தியர் வாத சூத்திரம் 100 . 


ஏடுகள் : 16. ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது . பக்கத்திற்கு : 9-10 
வரிகள் . அளவு : 28 X 3 ) செ.மீ. எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 
500 .. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


1863- ம் வருஷம் டிசம்பர் மீ 19. அகஸ்தியர் சூத்திரம் நூறு எழுதி 
முற்றுப் பெற்றது . பு . ஆ . அப்பாசாமி பிள்ளை . 


குறிப்பு 

இது எமது மகால் எண் 258 ( a ) 264 ( a ) போன்றது . அவைகள் அகத்தியர் 
சூத்திரம் 100 என்ற தலைப்பில் உள்ளன . 


வரிசை எண் . 


864 


சுவடி எண் . 418 ( b ) 


அகத்தியர் வாதகாவியம் 

3 காண்டங்கள் 


ஏடுகள் : 68. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு ! 9-10 
வரிகள் . 

அளவு : 28x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
3000. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


. 


தொடக்கம் 


ஆதியெனும் பராபரமே சின்மயமே போத்தி 

அண்டரண்டம் நிறைந்த நிற் குணமே போத்தி 
சோதியெனு மாய்நிறைந்த சுடரொளியே போத்தி 

சூட்சசடா தாரபீடத் துருவே போத்தி 


. 


95 


தமிழ்ச் சுவடிகளின் 


வேதியெனும் சுழிமுனையின் பொருளே பேத்தி 

வேதாந்த மாயிரத்தின் விழிநூல் போத்தி 
நீதிபெனு மாதிசற்வாணி உ !} பாள் 

நிறைஞ்சனமாய் நின்றகண பதியே போத்தி , 


முடிவு 


தானாதி வனமெல்லாம் சோதியாகி 

சராசரங்க வண்ட மெல்லாங் கோணமாகி 
னாதி அகமாகி அண்ட மாகி 

நவசரா சரங்களெலாம் பிண்ட IDP A 
மானாதி தீபமொளிச் சப்பால் நின்ற 

மகத்தான சேசரியின் குருவைக் பாண 
தேதிை காவியத்தின் காண்ட. மூன்று 
தெளித்த உரை நூத்தியெட்டு திருவா முத்தே 


416 


சாவியம் மூன்றாங் சாண்டம் முற்றுப் பெற்றது . 


காலம் 


1864 வருஷம் அக்டோபர் மீ 235 , பு . அப்பாசாமி பிள்ளை . 


குறிப்பு 

இதில் 3 காண்டங்களும் முழுமையாக உள்ளன . ஏட்டின் முகப்பில் 
அனாதிமஸ்து , இரண்டாங் சாண்ட முடிவில் தேவதாய் சகாய முண்டாசவும் . 
என்றும் , மூன்றாங் காண்டத் தொடச்சத்தில் அனதிநமஸ்து என்றும் எழுதப் 
பட்டுள்ளது . 


இதில் மத்திர நிலை , சிவயோகம் , சிவன் சொன்ன அரட்பியாசம் , பஞ்சாட்சர் 
ஞ்சு , , 

வித்தை , அக்கினில் தம்பம் , முதலியனவும் , 7 - ம் சாண்டத்தில் பருவ 
உற்பத்தி , பஞ்சபூதக் கூறறியவும் . வாயுக்களின் கூறு வாசபித்த சிலேட்டு 
மத்தின் குணம் , சாமம் முதலானவற்றின் குணம், முதலியனவும் . 3 - ம் காண்டத்தில் 
சந்திரயோகம் யிடகலை , சூரியகலை , பஞ்ச அண்டர் . சுப்பிரமணியர் தியானம் , 
திரிபுரை எண் கோணம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 865 


சுவடி எண் 


418 { C ) 


தேரையர் வைத்தியம் 1001 


ஏடுகள் : 16. ஏட்டின் நிலைமை : 

சற்றே பழுது . பக்கத்திற்கு : 
9-10 வரிகள் . 

அளவு : 

8X3 செ . மீ . எழுத்து : தமிழ் 
சளின் எண்ணிக் : 

ஆசிரியர் : தேரையர் . 

முழுமை : 
முற்றற்றது. 


9 - வது தொகுப்பு 


96 


குறிப்பு 

தொடக்கத்தில் அடைக்கலத்தாயார் துணை என்றுளது . இது எமது மகால் 
சுவடி எண் 38 / போன்றது . இதில் 195 பாடல்களே உள்ளன . அதில் 540 
பாடல்கள் உள்ளன . 


0000000000000 


வரிசை எண் . 


866 . 


சுவடி எண் . 418 (d ) 


அகத்தியர் - 16 


ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை : மிகப் பழுது . பக்கத்திற்கு : 9-10 
வரிகள் . அளவு : 28X3 செ.மீ. எழுதது : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
150 . ஆசிரியர் : அகத்தியர் . 

முழுமை : 

முற்றுமுளது . 


குறிப்பு 


இது எமது மகால் சுவடி எண் 254 ( b ) போன்றது . இது அகத்தியர் திரட்டு 
16 என்ற தலைப்பில் இருக்கிறது . இறுதியில் பு . ஆ . அப்பாசாமி பிள்ளை என்று 
எழுத பட்டிருக்கிறது . 


ONOOoooaaanan 


வரிசை எண் . 867 


சுவடி எண் . 418 ( 0 ) 


போகர் சூத்திரம் 68 


ஏடுகள் : 9 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு ! 9 
வரிகள் . அளவு : 28x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கிரந்த களின் 
எண்ணிக்கை : 300 . ஆசிரியர் : Gurat . 

, 

முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் 


சீர்மிகுத்த பேரனெங்கள் நந்தீச ரப்பா 
வாரமுட னெனைவளர்த்த மூலனே தந்தை 
பாரில்வளர் கருவூரன் கொங்கணரென் பிள்ளை 
காரமுடன் சாரவிதங் கையறீவா மெய்யே . 


முடிவு 

உரைத்தேன் கருக்கள் குருக்க ளெளியாமல் 
நிரைததேன் சிவனு மையாள் நிதிமுறை யஷண 
பரைக்கே நீ பூசை பண்பாகச் செய்தாக்கால் 
குருக்காணு பார்கக் கூர்ந்துப்பார் முத்தியே . 


68 


97 . 


9 - வது தொகுப்பு 


போகநாயனார் சூத்திரம் 58 முற்றுப்பெற்றது . 

பு . ஆ . அப்பாசாமி பிள்ளை . 


குறிப்பு 

இதில் 64 சரக்கிற்கும் மித்தும் , இரத்தினவகை பஞ்சபூதம் பிரிதிவிசாக்கு , 
அப்பு , தேயு , வாயு , ஆகாயசரக்கு . முப்பு சுண்ணம் , செயநீர் , பூரம் , துருசு 
சுன்னங்கள் , தாரகட்டு , அறுவகை செயநீர் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


868 


வரிசை எண் . 


சுவடி எண் . 418 ( f ) 


ராம தேவர் பெருநூல் ஆயிரத்தில் சொல்லியது 


ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . 

பக்கத்திற்கு : 9 
வரிகள் . அளவு : 

அளவு : 28 X 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2010. ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் 


தானென்ற மச்சமுனி யெண்ணூற் பாரு 

சகலகுரு மானமெல்லாந் தானே தோற்றும் 
ஊனென்ற கருமானம் பஞ்ச பூதம் 

உண்மையுட னதின் வகுப்பை யுரைக்கக் கேளு . 


முடிவு 


கானென்ற தேனிலே குழப்பி நித்தம் 

கடுகியொரு மண்டலமே கொண்டா பானால் 
ஓமெனவே தாதுவெல்லா மிறுகிக் கட்டு 

மொழுங்காக தேகமது கல்த்தூ ணாமே . 


178 


குறிப்பு 


இதில் பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாய வகுப்புகளும் துருசு சாரம் , 
கல்லுப்பு சீனம் , தங்கம் , சூதம் , இரும்புக்கு சத்துரு மித்துருக்களும் , கரும்பசளை 
கொண்டு வாத போக்கும் காணப்படுகின்றன . 


த . சு .-- 24 


98 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 869 


சுவடி எண் . 418 ( g ) 


ராமதேவர் சூத்திரம் 300 - ல் கருந்துளசி 


ஏடுகள் : 2. ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு ! 9 வரிகள் . 
ளவு : 28x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 50 
சிரியர் : இராமதேவர் . முழுமை : முழுமை . 


தொடக்கம் 


தூணான பொடியிலே மிளகு காந்தம் 

சூட்டியே விஷந்தீண்டி வருவோற் கெல்லாம் 
மானான சிறு நீரில் குழப்பிக் கொள்ள 

மடிப்பிக்கும் விஷங்களெல்லா மடிந்து போகும் 


முடிவு 


மணிபான மூலிகையை சமூலம் வாங்கி 

அதட்டியே சூரணமரய்ச் செய்து கொண்டு 
தணியாகும் சர்க்கரையிற் சேர்த்துட் கொள்ள 

சாதிக்குங் காயசித்தி சாதித் தேறே . 


219 


குறிப்பு 

இதில் , கருந்துளசிகொண்டு தாப்புர சுண்ணம் , ரச சுண்ணம் தங்க குரு 
முதலியனவும் , கருவூமத்தையும் , வாதபோக்கு முதலியனவும் பேசப்படுகின்றன . 


வரிசை எண் . 870 


சுவடி எண் . 418 ( b ) 


அகத்தியர் சுருக்கம் 12 


ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8 
வரிகள் . அளவு : 28X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
ணிக்கை : 

100 . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


குறிப்பு 

இது எமது மகால் சுவடி எண் 321 ( c ) " அகத்தியர் வாரகச்சுருக்கம் 12 
போன்றது இறுதியில் 4. ஆ . அப்பாசாமிபிள்ளை என்று எழுதியுள்ளது . 


99 


9 - வது தொகுப்பு 


வரிசை எண் . 871 


சுவடி எண் . 419- ( a ) 


அகத்தியர் பெருநூல் -3 - ங் காண்டம் 

சலத்திரட்டு - மாந்திரீகம் 


ஏடுகள் : 55 ( 156-210 ) . ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 
6 வரிகள் . அளவு : 28x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை: 
1000. ஆசிரியா : அகத்தியர் . முழுமை : முற்றும் , 


தொடக்கம் 


முன்னுரைத்த காண்டவழி முத்தமற்கு மாந்தரிக 
மென்னுரைத்த தீசள் மூட்டும் வேணியாய் - L ! ண்ணுரைத்த 
குஞ்சரமே மூலக் குடியாம் விநாயகனார் 
சஞ்பமலர்ச் சேவடியே காப்பு . 


முடிவு 


ஆளுவர் வாயிரத் திருநூறு வித்தை 
மீளுவர் நானே விடாதே வெளிதனிற் 
சூளுவார் சாபந் துடருமே யுன்னைக் 
கேளுநீ பூரணி கேட்பது முத்தே . 


298 . 


குறிப்பு 

இதற்கு மூன் 154 , 155 ஆகிய 2 ஏடுகள் , அகத்தியர் பெருநூல் இரண்டாங் 
காண்டத்தின் இறுதிப்பகுதி , சவடி எண் 390- ல் உள்ளது போல் காணப்படு 
கின்றது . 

இதில் , ஜாலம் , மாந்திரீகம் , னச முனறகள் முசலியன கூறப்பட்டுள்ளன 
அந்தாதிப் பாடல்களாக உள்ளன . 

178 ம் ஏடு இல்லை . அதில் இருக்கவேண்டிய செய்யுட்கள் 2. இல்லை 
ஆனால் 209 - ம் ஏட்டின் பிறகு 178 - ம் எண்ணிட்ட ஏடு உள்ளது . இது 209 - ம் 
ஏட்டின் தொடர்ச்சியாகவும் . இதன் தொடர்ச்சி 210 - ம் ஏட்டிலும் உள்ளன் . 


வரிசை எண் . 


872 


சுவடி எண் . 419 ( b ) 


அகத்தியர் பெருநூல்-எங்காண்டப்ஞானம் ,சாலம் 


ஏடுகள் ; 48. ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 

6 
வரிகள் , அளவு : 28x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1000 , சிரியா : அகத்தியா , முழுமை : முற்றற்றது . 


100 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


காரணமே ஞானவெளி கடந்து நின்ற 

கற்பகமே விற்பனமே கருணை மேவும் 
பூரணமே பஞ்சகாத்தா ரூபியான 

புண்ணியமே நிரணயமே பொருளே வேத 
சாரனமே நிறைத்த பிரணவமே செல்வ 

பயில்க்குன மா குரு பரனே ஆதி 
காரணனே நான்முகனே முகமைந் தான 

நாதபர விந்துவு மே காப்ப தாமே . 


பிடிவு 


தீண்டாமல்ச் சிவிகையுட சீர்பாதத்தைச் 

சியந்து மது பாத்ந் தாங்கும் பாரு 
ஆண்டவனே கந்தவோ யென்பா ருன்னை 

பனந்தா பூசையுறு வே வேணு 
ம , டாண பூகமெல்லாஞ் சூழும் பாரு 

61. துத் துமிழழங்கும் பசாசு கோடி 
கொன டுக்கு முருப்ரோலு முங்கள் குலம் போலு 

மிருந்தவற்குக் கூடுஞ் 


குறிப்பு 

இது முன் சுவடியின் தொடர்ச்சி . இதில் , ஆந்தை , கோட்டான் ஆடு 
இவைகளின் முழி வித்தை ; வயிரவன் ரசகுளிகை , காடை , கொக்கு , கருடன் . 
பருந்து , குயில் , ஆந்தை இவைகளின் கூவித்தை ; முட்டைக்கு வேர் பூச . 
கண்டாங்கி வேர் , முதலியன காணப்படுகின்றன . இதற்குப்பின் 5 வெற்றோ 
கள் உள்ளன . 


வரிசை எண் . 


873 .. 


சுவடி எண் . 420 


புலத்தியர் சம்பா தசிதக்சியம் 18 அண்டங்கள் 


மிகப்பழுது . 


ஏடுகள் : 77 . ஏட்டின் நிலைமை : 

பக்கத்திற்கு : 
10-12 வரிகள் . அளவு : 29X4 செ . 

எழுத்து : தமிழ் . கிரந்தங் 
களின் எண்ணிக்கை : 2000 , ஆசிரியர் : அத்தியா , முழுமை : முற்றும் 


மீ . 


தொடக்கம் 


அருள் பெருகுஞ்சிவனுமையான் பாதம் போற்றி 

அகமகிழ்ந்து நவமிரு ...... முக்கே போற்றி 
யருளறவே வெளியுரைத்தேன் சமபா தத்தால் 

( யதற் ) கிணையா யெவருரைத்தா ( ர் ) தனித்த னூலில் 


9 வது தொகுப்பு 


101 


திருவருளால் சிவ கிருபை பாதம் போற்ற 

திரிகுணச லனுபோக மசையா வஸ்து 
பொருளற்ெ வெளியாய்ச் சொன்னோம் 

புலத்திய சம்பாத சிதாக்கிங் காப்பே . 


... 


முடிவு 


ஆமென்ற கயிலைமுனி நான்ந்தான் சொன்னதா 

மிதில்மார ணத்தெளியொட் டியஞ்செய் வித்தை 
தாமென்ற திதுவல்ல பூசுச்செப்பும் பந்துந் 

தானாட மாத்திரைக் கொளிது தா னாச்சு 
போ மென்ற தற்குவாய் வருத்த மார்பு 

போக்குவர் தாக்கிடு தாம்பூ பூமியம் 
நோமென்ற பிறசபையா நிலையுற் றோற்கு 
நோக்கிடுமாத திரையதில் த்தான் நோக்கி னோமே . 


|| 


10 


18- காண்டம் முற்றும் . 


குறிப்பு 

இதிலுள்ள காண்டங்களின் பெயர்கள் : காப்பு ; நவமிருவர் விவகாரம் 
1. மதியிருள் , அருள் வெளி, சுளிமாய்கை யாறுதலறியும்படி . 2. அப்புப்பு 
முப்பு அறியும்படி . 3. ஆதியுப்புயறியும்படி ; சேர்கின்ற கோரோசினை . 4. கரு 
நெல்லி , வெண்சாரைக் கருத்தறியும்படி . 5. நீலகண்டம் , அக்கினி பைநீர் 
நேர்மை , நிரைக்கயுற்பன விவேகமறியும்படி 6. படைவெட்டுடைப்பட்டு . 
7.ஆதியுப்பால்த் தேகம் சோதிமயமாக்குதல் , ஆகமமறியும்படி . 8.அட்டமாசித்து 
செகசாலவித்தைதொட்டாட்டா யெட்டெட் டரியும்படி.9.வன்பது செய்யும் மை 
யென்பசா.க்கள்க் கெழுதிய நீறு , முன் ... 10. சித்தாடக் கழுமணி பெத்தாட் 
கிறுபை 

11. விதிமதிமய யறியும்படி 12 . சன்னி நோய் 
சென்னியில் சண்டமாருத வளியன்னில் 

சறுவ 

சங்கராக் குளம்பதில் 
முன்னிலைப் பயன் விதிமுறையறியும்படி . 13 . 

விதிமுறையறியும்படி . 13. வொருவரு பஞ்சமா நாடி 
விதிமுறை தருவிருக்கே , உருக்கு மெளுகு . 14 . 

14. மதிநால் விரிசடையோன் 
விட்டகற்மம் , அதனாலதிவிடையோனட்ட குற்மம் யெதினால் தெரிபடுமிர்த 
மூவகை காசஞ் சுத்தினால் சரவன் நீர்ச் சுருக்கு அறியும்படி , 15 . 

பதிநஞ்சா 
வளிவோன் விடு கொடுவிடம் விதியஞ்சவி செய்திமுேன் சடம்பதி மிஞ்சிடு 
முகமுரம்பிரியுர தடம்மதி துஞ்சிடும் புடமாத்து மாத்திரையே . 16. யிதிவளி 
மெழுக்கினால்ப் பளித்தொளில் யெதுனாலருளி பழுதுகு நாகரீகம் . 17 .......... 
நைவோலின் வரண்ட புதி கிநேசமாமணிந்திடு சிருசாடை யெதில் நேசமாங் 
கொள்ளையெடும் பெடைச்சி 

தியுமே . 18. நெட்டுச் செய்தி 
சிவசித்தியதில் நெட்டுச் செய்திடு சலசித்தி ......... வெத்தியில் நெட்டுருக்கும்பிடு 
மாமே . ஆகியவை அடங்கியுள்ளன . 


த . சு .-- 25 


102 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 874 


சுவடி எண் . 421 ( 8 ) 


பிரம்மமுனி வைத்திய சூத்திரம் 390 


ஏடுகள் : 112 . ஏட்டின் நிலைமை : 

பழுது . பக்கத்திற்கு : 6- 7 
வரிகள் . அளவு : 31/3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ; 
2606 , ஆசிரியர் : பிரம்மமுனி, முழுமை : முற்றுமுளது . 


காலம் 


சவுமிய வருடம் ஆவணி மீ 26 உரோகணி நட்சத்திரம் ஆதிவாரம் 
முத்துசாமிபிள்ளை பிரம்ம முனியாரவர்கள் பாதார விந்தமே செதியாக 
எழுதி நிறைந்தது . சம் பூரணம். 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் . 36 - A போன்றது . இதில் பாட வேறுபாடுகள் 
காணப்படுகின்றன . இதில் 6 வது ஏடு இல்லை , 


COORDI 


வரிசை எண் . 875 . 


சுவடி எண் . 421 ( 6 ) 


மூலிகை யட்சரம் 


ஏடுகள் | ( 113-133 ) 21 . ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு 
6-7 வரிகள் . அளவு : 31x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை ; 
முற்றுமுளது . 


தொடக்கம் 
சாணவே வசியமுடன் மாரண மோரெட்டும் 

கலந்து நின்ற மூலிகைதான் கருவைச் சொல்வேன் 
பூணவே ஒவ்வொன்றுக் கெட்டு மூலி 

பொதுப்பேரை வெவ்வேறே பிரித்துக் கேளு 
தோணவே சீதேவி செங்கழநீர் வாங்கச் 
சொல்லுகிறேன் மந்திரத்தைச் சொல்லு றேனே . 


முடிவு 


அமப்பா அட்சரங்க ளஞ்சு பின்னே 

அன்பத்தோ ரட்சரமாய் விரிந்து நிற்கும் 


9 - வது தொகுப்பு 


103 


ஓமப்பா வொவ்வொன்றாய் வளுத்த வென்றால் 

யுரையேது கரையேது யுரைப்பார் 
அரிந்தமட்டுஞ் சொல்லவுங்கேள் 
நாதாக்கள் தவறாமல் பாத்திட்டாரே . 


முற்றுங் . குருவாழ்து . ஓம் நமசிவாய . குருவே துணை , 


குறிப்பு 

இதில் ஒவ்வொரு மூலிகைக்கும் காப்புக்கட்டி தீப தூபங்காட்டி , அதனதற் 
குரிய மந்திரங்களைச் சொபித்து , வேருடன் பிடுங்கி வசியட்போக்கிற்குட் பயன் 
படுத்தும் மூறைகள் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


134 வது ஏடு வேறுபாடல்கள் உடையதாயிருக்கிறது . 


ரிசை எண் . 876 . 


சுவடி எண் . 421 ( c ) 


( )ைவசூரி சத்திரம் 


ஏடுகள் : ( 135-158 ) 24. ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . அளவு : 31X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
550. ஆசிரியா : தட்சிணமூர்த்தி . முழுமை : முற்றும் . 


குறிப்பு 

இது எமது சுவடி எண் 213 போன்றது . 


ரிசை எண் . 877 


சுவடி எண் . 421 ( d ) 


தேரையர் வைத்தியம் 500 


ஏடுகள் : 133 ( 159-195 ) ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு ; 
6-7 வரிகள் . அளவு : 31X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2800 . சிரியா : தேரையா , முழுமை : முற்றற்றது . 


குறிப்பு 

இது , எமது சுவடி எண் 251 - ( a ) போன்றது அதில் 303 செய்யுட்களிருப் 
பினும் இதில் 34 ! செய்யுட்கள் உள்ளன . இடையிடையே ஏகேளும் , செய்யுட் 
களும் இல்லை . 


தமிழ்ச் சுவடிகளின் 


104 


ரிசை எண் . 878 


சுவடி எண் . 422 ( a ) 


அகத்தியர் பெருநூல் 2 - ங் காண்டம் 300 


ஏடுகள் : 80. ஏட்டின் நிலைமை : 

மிக மிகப் பழுது . 

பக்கத்திற்கு : 
6-7வரிகள் . அளவு : 28x3 செமீ . எழுதது : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2000. ஆசிரியா : அகத்தியர் . 

அகத்தியர் . முழுமை : 

முழுமை : முற்றும் .. 


இது எமது சுவடி எண் 288 ( B ) போன்றது . 


பரிசை எண் . 879 


சுவடி என் . 422 ( b ) 


தெட்சிணாமூர்த்தி வகரம் 2 ங் காண்டம் 


ஏடுகள் : ( 81-153 ) 72. ஏட்டின் நிலைமை : 

பழுது . பக்கத்திற்கு : 
6 7 கரிகள் . அளவு : 28x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . 

எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எணிக்கை : 1500 . 

ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி . 
முற்றற்றது . 


முழுமை : 


தொடக்கம் 


காண்டமென்ன நாகரசஞ் சொல்லக் கேளு 

கடியகோ டகசாலை கொடுப்பை வீழி 
யாண்டகொடு வேலிவுஞ் சாரணையுஞ் சாறு 

மப்பனே செருப்படிச்சா றாறுங் கூட்டி 
மீண்டசட்டியில் வார்த்து நாகம் வாங்கி 

விள! பியசாறுடனகலந்து யெரிப்பாய் சாம 
மாண்டுவிடும் வலியுமடா கட்டிப் போச்சு 

வாதமென்ன விம்மருந்தை மாட்டு மாறி . 


1 


முடிவு 
ஒவ்வாத விரும்பினிலே கோச பீச 

சத்தியாற் செம்பாச்சு யிருப்பு செம்பை 
சவ்வாது பூசிப்பித தளையிற் போடு 

தங்கமல்லோ விதற்கு பேர் சாத்த லாகு 
மிவ்வாறு தங்கத்தில் வெள்ளி சேரு 

வியல்பான பத்தரைமாத தப்பா தங்கம் 
வெவ்வேறு வேதையிடு சரக்கிற போடு 

வேணபடி யளவறந்த வித்தை யாச்சே . 


193 


9 - வது தொகுப்பு 


105 


குறிப்பு 

இதில் முதல் 18 ஏடுகளில் வகாரம் பாடலாயுள்ளது . அதன்பின் , லிங்க 
மெழுகு , அரிதாரக்கட்டு , அறுவங்க மெழுகு , பாஷாணக்கட்டு , பச்சைக்கற்பூர 
வைப்பு , கறியுப்புக்கட்டு துரிசுக்கு ஆகியன உள்ளன . 


வரிசை எண் . 


880 


சுவடி எண் . 423 ( a ) 


அஷ்டகர்ம சூத்திரம் 105 


ஏடுகள் : 17 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . 

பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . அளவு : 35x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
500. ஆசிரியர் : ( அகத்தியர் ) . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 

ததைச் சொல்கிறேன் கேளு 
பரிவான சக்கரத்தை யெழுதுவாய் தகட்டில் 
வாரு காரியம் வெள்ளீயம் நாகம் 
மொன்றாய் 

து போலத் தட்டி 
சேரெழுதி கரத்தை . 


முடிவு 
பாரு அஷ்ட கிரமமெல்லாம் பாடிப்போட்டேங் கேளு 

பரிவாக சாத்திரனூல் பாத்து நித் தியமறிந்தால் 
சேருசிவ 

மந்திரத்தை நித்தியம் 
செயமாகப் பாத்தவாக்கே சித்தி யாகும் 
காரு நித்தியங் குருபதத்தை வணங்கிப் பாருதொழிலை 

கைகண்ட வித்தையிது அஷ்டகர்மத் தொழில் தான் 
ஊரிலுள்ள போகளுக்கும் கொடுக்கலாம் நூலை 

உத்தசண் டாளருண்டு ஞானசூத்திரந்தான் . 

அஷ்ட கர்ம ) சூத்திரம் நூத்தி அஞ்சும் யெழுதி நிறைவேறியது . 
குறிப்பு 

எட்டு கருமங்களைப் பற்றிக் கூறுவது இந்நூல் . 


105 .. 


வரிசை எண் . 


881 . 


சுவடி எண் . 423 ( b ) 


மச்சமுனிபாடல் 800 


ஏடுகள் : 5.5 ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . அளவு : 35x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 1500. ஆசிரியர் | மச்சமுனியார் . முழுமை : முற்றும் 


த . சு . - 26 


106 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் 


இவை ராஷசத வருடம் அற்பிசி மீ " நயத்துக் கிழமை பனிரெண்டு 
மணிக்கி நிறவேறினது முற்றும் குருபாதந்துணை . 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 31- B { b ), 325 போன்றது . 


0000000000000 


வரிசை என் . 882 


சுவடி எண் . 424 ( a ) 


அகத்தியர் சால நிகண்டு 200 


ஏடுகள் : 17 ஏட்டின் நிலைமை : மிக மிகப் பழுது . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . அளவு : 33x3செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
600. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


ஏத்த சால நிகண்டிரு நூறையுஞ் 
சாத்த மூல ரகத்திய னாமே 
பூத்த தாரணி பூமனித நந்தியைக் 
காத்த வேளக் கணபதி காப்பதே . 


முடிவு 

பாரினி லிந்த முறைப்படி பாற்றுத் 
தேறு நீ செய்யவும் வேண்டாம் 
ஆறி நீ பாறு அறுபத்து நாலும் 
நேரிரு நூறும் நிகண்டது முற்றே . 

சால நிகண்டு முற்றும் 
மனோன்மணி முன்னிற்க வேண்டியது 
வையிகுண்ட மூர்த்தி துணை 
சவுந்தர நாயகி துணை 


200 . 


பிலவங்கா வருடம் மார்கழி மீ 14s புதன் வாரனாள் உதையத்தில் 
சால நிகண்டு 200 - ம் முகிந்தது முற்றும் . 


குறிப்பு 

இதில் வைத்திய முறைகள் கூறப்பட்டுள்ளன . 


DECEMBER 


9 - வது தொகுப்பு 


107 


வரிசை எண் . 883 


சுவடி எண் 


424 ; b ) 


அகத்தியர் இந்திரசால வெண்பா 
ஏடுகள் : 11. ஏட்டின் நிலைமை : 

பக்கத்திற்கு : 
7-8 வரிகள் அளவு : 33X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
250 . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்று முளது 


I + I + ப் பழுது 


தொடக்கம் 


கருவகையில் மூலிகைச் சித்திரச் 
சுருக்கமொரு விபரம் வெண்பா வுளரக்கவே 
திருவளரும் கந்தனுக்கு முன்னுதித்த 
காரானை ஐந்துகரத் தந்திமுகத்தோனே சரவக்காப்பு . 


1 


முடிவு 

றிவெண்பா விந்திரகண்டி கோகறணம் நாறு 
மறிவுண்டாஞ் சால மவையடக்கம் 

பிறிவு தரும் 
தெட்சணியை யாரு செகச்சால மாட்டிவைக்க 
வட்சணி நூறுமுற்றும் . 

100 
மவுனம் 100. அகத்திய சுவாமியருளிப்பாடு முற்றும் . குரு பாதமே 
செதி . சவுந்தரியம்மன் துணை , வையிகுண்டமூர்த்தி தணை 


பிலவங்க வருடம் , மார்கழி t 19 உ சனிவாற்னாள் முகிந்தது முற்றும் 
லெஷ்சிக்க வேண்டியது . 


குறிப்பு 

இதில் மருந்து செய்முறைகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் . 884 


சுவடி எண் . 


415 


அகத்தியர் பிரகரண நூல் 


ஏடுகள் : 293. ஏட்டின் நிலைமை : மி + ப்பழுது . பக்கத்திற்கு : 5-8 
வரிகள் . அளவு : 30X3 செ மீ . 

எழுத்து : தமிழ் . கிரந்தங்களின் 
எண்ணிக்கை : 8000. ஆசிரியர் : அகத்தியா . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 

செந்தூரப் பிரகரணம் 
காளகண்டமே நாராயண செந்தூரம் : - கரியுப்பு , வெடியுட்பு , சீனம் , 
காந்தம் , கெந்தகம் , பொரிகாரம் , கடல்துரை , வகைக்கி சேர் - க . 


108 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு 


முதல் 2 ஏகேள் இதில் அடங்கியுள்ள மருந்துகளின் பட்டியல் . இதில் 
செந்தூரப் பிரகரணம் முதல் 45 - வது இங்கிலிசு மருந்துகளும் குணமும் வரை 
உள்ளன . 42 - வது சாலப்பிரகரணம் , 43 மாந்திரீகப் பிரகரணம் , 44 அகத்தியர் 
நிகண்டுப் பெயர் பிரகரணம் , 45 இங்கிலீசு மருந்துப் பிரகரணம் ஆகியவை 
உள்ளன . 


வரிசை எண் . 885 


சுவடி எண் . 426 ( a ) 


அகத்தியர் திராவகர் 800 


ஏடுகள் : 175 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் , அளவு : 33X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
7000 ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


வானைத்தாவிய பொதிகை மகத்தான ரிசியுடைய 

வாக்கு நேர்மை . 
பானைத்தாவிய பூசைப் பரிவான சிவயோகப் 

பண்போர் கேளீர் 


முடிவு 


811 


பத்தியடா யென்னூலை யீய்ந்தேன் மேலைப் 

பரமகுரு போல் நினைந்தால் பலிக்கு மெல்லாம் 
அத்தியடா மச்சேந்திறா வுனக்காய்ச் சொன்னேன் 

அரிந்து பார் சூஸ்த்திரத்தின் அருள் தான் முற்றே 
அகஷ்த்தியர் அருளிச் செய்த திராவகம் எண்ணூறு 

எழுதி நிரைந்தது முத்தும் . சரவணபவா . 


எ 


காலம் 


சாதாரண வருஷம் கார்த்திகை மீ 15 உ விழாளக் கிளமை நாளிகை 
7 } க்கி திராவகம் எளுதி நிரைந்துது மூத்தும் . 
தஞ்சாவூரு முத்துக்குமற செட்டி மகன் காட்டு பாவா செட்டி 

யெழுதினது முத்து , 


குறிப்பு 


சுவடியின் ஆரம்பத்தில் தாளக மெழுகு என்று ஒரு ஏட்டில் குறிப்பு, 
காணப்படுகிறது . இது ஏழுராசிக்கு விபரம், பிராணாயாமப்பலன் , மவுன 


9 - வது தொகுப்பு 


109 


தீட்சை , காந்த சத்து , அயசத்து , அப்பிரேகத்தில் ரசமெடுக்க , கர்ப்பத்துக்கு : 
பத்திய கரி , நாகபற்பம் , நாற்பத்து முக்கோண பூசை , செயரச செந்தூரம் , 
தங்கக்கட்டு , பவளப்புத்துச் சத்து , கட்டின ரசம்உருக்க , சீனச் சுன்னம் , 
ஏமரசக் கட்டு , நாகச்சுன்ன செயநீர் , சூத செய நீர் , வீர மெழுகு, பொற்குரு , 
வெள்ளி குரு முதலியன உள்ளன . 


ரிசை எண் . 


886 


சுவடி எண் . 426 ( b ) 


அகத்தியர் கேசரி வித்தை 100 


ஏடுகள் : 22. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . அளவு : 33x3 செ . மீ , எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை ! 
700 . ஆசிரியா : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 


திருவள றொததைக் கொம்பன் 

சீரடி போற்றி னாளும் 
ருவுரு வான மே ( க ) ன் 

சாகுத்தன் மதியே சித்தி 
சறுவமு மறுவாய்த் தோன்றி 

சாஷ்த்திரம் பிறந்த மூலம் 
கிறாசன மு ( த ) லா யெட்டுக 

கேசரி வித்தை யாமே . 


1 


முடிவு 


மரைத்திட்டு உரைத்தோமென் றெண்ண வேண்டா 

மணிமந்திர வாளசொன்னோ மாத்துஞ் சொலனோந் 
துரைத்திட்டத் துறைத்தப்பாய்ச் சொல்ல வில்லை 
சொல்லரிவாய் கேசரத்தின் சூஷ்த்திர முற்றே 


100 


காலம் 


சதாக்குருனா வருடம் பங்குனி மீ 20 உ அம்மாவாசி னாளிகை பத்து , 
யெளுதி முடிந்தது முற்றும் . 


குறிப்பு 

இதில் காஞ்சூரைத் திலதம் முதலானவை கூறப்பட்டுள்ளன . 


த . சு . - 27 


110 


தமிழ்ச் சுவடிகளில் 


வரிசை எண் . 


887 


சுவடி எண் . 426 (c) 


அகத்தியர் முப்பு - 16 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8 
வரிகள் . அளவு : 33 X 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
120. ஆசிரியா : அகத்தியர் , முழுமை : முற்றுமுளது . 


குறிப்பு 


இது எமது சுவடி எண் 236 - C போன்றது . 


வரிசை எண் . 888 


சுவடி எண் . 426 ( 4 ) 


தெட்சிணாமூர்த்தி தந்தீ -8 


ஏடுகள் : 3. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . 

பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் , அளவு : 33x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
75. ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 

தெட்சிணாமூர்த்தி முழுமை : முற்றும் . 


தொடக்கம் 
சோதியெனும் பராபரையாள் தேவி பாதம் 

சொற்பெரிய நாதாக்கள் பாதம் போத்தி 
வீதியெனு மெனை யாண்ட நந்தி பாதம் 
விண்ணகத்தில் வைத்து நாள் தொளுதி றஞ்சி . 


முடிவு 
சேரப்பா ஒன்றுமில்லை விடுசி வாத்து மாவாப் 

சிறந்து நின்ற தந்தியதே பரமே யாகும் 
வீரப்பா ஒன்றுமில்லை அமுர்த முண்டால் 
மெஞ்ஞான போதகமாந் தந்தீ முத்தே . 
தெஷ்ஷாண மூர்த்தி தந்தியெட்டு எளுதி நிரைந்தது முத்து . 


8 . 


காலம் 


பறித்தாவி வருடம் வையாசி மீ 10 s வெள்ளிக்கிழமை தாளிகை . 
174 க்கி எழுதி நிறைஞ்சுது முத்து . 
சறஅணபவா சிவமயம் காட்டுபாவா செட்டியாக 
குறிப்பு 

இதில் வாசி முதலானது பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 


9 - வது தொகுப்பு 


111 


பரிசை எண் . 889 . 


சுவடி எண் . 427 ( 2 ) 


அகத்தியர் பூரணகாவியம் - 1000 


ஏடுகள் : 125. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-11 
வரிகள் . அளவு : 34 X 4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ! 
7000 , ஆசிரியர் : அசத்தியர் . , முழுமை : முற்று முளது . 


து எமதி வருடம் பங்குனி மீ " க உ.புதன் கிழமை உதையா தி 15 னாழிகை 
அகழ்வில் ஸ்ரீ விசாலாட்சி கிருபையால் அய்யலுவைய்டரெழுதியது . 


குறிப்பு 


இது எமது மகால் சவடி எண் 361 போன்றது . அதில் 998 பாடல்களே 
உள்ளன . இதில் 1001 பாடல்களும் உள்ளன . பின்னர் இதன் வாழ்த்துப் 
பாடல் ஒன்றும் இருக்கிறது . 


வரிசை எண் . 


890 . 


சுவடி எண் . 427 ( b ) 


தட்சிணாமூர்த்தி வைத்தியம் பின்னருநூறு 


ஏடுகள் & 8 . ஏட்டின் நிலைமை : மிகப் பழுது . பக்கத்திற்கு : 8 - 10 
வரிகள் . அளவு : 34x4 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

: கி . எண்ணிக்கை : 
4000 . 

ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் 


கறுள் தரு மைங்கரனே காப்பு வாணி 

கலந்திருந்த சூத்திரதான் கருவாய்ப் பாட 
திருவுமையாள் மனோன் பணித்தாய் செப்பக் கேட்டுத் 

தெளிந்தகுரு நூலாகத் திரட்டிப் பாட 


முடிவு 
வருந்தான வியாதியீ தனிலும் 

வளமா பனுபானத் தோடருந்தப் 
பொருந்தான வியாதி வருவதில்லைப் 

புகள் செந்தூர மிது தானே . 


610 


112 


தமிழ்ச் சுவடிகளி 


குறிப்பு 


இதில் 610 செய்யுட்களிலிருந்தும் முற்றும் என்று எழுத வில்லை . அதனால் 
குறைபாடுடைய சுவடியாக இருக்குமோ எனக் 

கருதப்படுகிறது . 


இதில் , முப்பு குரு , அப்பிரேகபற்ப செந்தூரம் , இஞ்சி லேகியம 
சிந்தாமணி மாத்திரை , நீலகண்ட பூரம் , மகாசந்தனாதித் தயிலம் , சிறுவாக்கிளி 
பூபதி செந்தூரம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 891 


சுவடி எண் . 427 -C 


தைல வர்க்க வெண்பா 334 


ஏடுகள் : 27. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-10 
வரிகள் . அளவு : 34 X 4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1200. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


கூத்தளகு தம்மைகண்டங் கூர்முள்ளிச் செய்புளிச்சை 
யேத்தி நெரிஞ்சி புங்குகிளா வேரண்டம் -- 

பூத்த வில்வங் 
காட்டு முன்னைச் சாறுவளை கானெரிஞ்சி பேய்க்கரும்பு 
நாட்டெருக்குப் பொன் முசுட்டை நாடு . 


முடிவு 


மறைந்து செம் பட்டைமயிர் மாறக் கருப்போடி 
செறிந்து வளருந்தாச் சோ - சீரந் 
தயிலப்பே ராங்கே சரஞ்சனமாந் தன்னைப் 
பயமில்லாதே சாலப் பரிந்து . 


334 . 


ஆக தைல வற்கம் வெண்பா 334 முத்தியது . 
ஸ்ரீ தருபரன் துணை . விசாலாட்சி கிருபை , 


குறிப்பு 

இதில் பகா நாராயணத்தைலம் , பிருங்காமலகத்தைலம் , விஷமுட்டித்தைலம் , 
விசைய வைரவத்தைலம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


9 - வது தொகுப்பு 


113 


வரிசை எண் . 892 


சுவடி எண் . 427 ( d ) 


எண்ணெய் வரிக்க வெண்பா 70 


ஏடுகள் : 6. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-10 
வரிகள் . அளவு : 34x4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

அறியக்கூடவில்லை . முழுமை : முழுமை . 


தொடக்கம் 


பசுமஞ்சள் நீர்க்குறிஞ்சாப் பச்சிலை நீர்தானு 
மொசியும் விளக்கெண்ணை வகைக்கொன்று - நிசப்படிகள் 
வெப்பாலை வாலுளுவை வித்த ... யாது வகைக்கே 
ஒப்பாம் பலமறையா மோது . 


1 


முடிவு 

கொள்ப்படியுள் கால்சேற்று கூர்தலில் பால்வடித்தே 
யுள் குடித்தே மத்தநா ... வி.- கள் பூசப் 
பேசுஞ் சிறுவயதாம் பிள்ளையளுக் குத்தசுரம் 
யாசையறப் போமே பகன்று . 


70 


குறிப்பு 

இதில் , பசுமஞ்சள் எண்ணெய் , கரப்பானெண்ணெய் , கொடுவேலி 
யெண்ணெய் , சகல வாயுவுக்கும் எண்ணெய் . மூல ரத்தக் கழிச்சலுக்கு 
எண்ணெய் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 893 


சுவடி எண் . 428 


கம்பளிச்சட்டை கயிலாசநாதர் நிகண்டு 1212 


ஏடுகள் : 110 . ஏட்டின் நிலமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 
7-8 வரிகள் . அளவு : 38x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

: கி . எண்ணிக்கை 
4000 . ஆசிரியர் : கம்பளிச்சட்டை கைலாசநாதர் . முழுமை ! 
முற்றுமுளது . 


யீப்பற வருடம் ஆவணி மீ 10s செவ்வாய்க் கிழமை அவுட்ட 
நஷ்செத்திரத்தின் பெழுதி முடிந்தது முத்தும் . 

குருவே துணையாக வேணும் . 
த . சு . - 28 


114 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு 

இது . எமது மகால் சுவடிகள் 26 ( c ) , 214 ( e ) , 318 ( b ) போன்றது . இதில் , 
சௌவீரப்பேர் , முதலானவைகள் உள்ளன . 


வரிசை எண் . 894 


சுவடி எண் . 429 


வைத்திய அட்டவணை ( உரைநடை ) 


ஏடுகள் : 100 . ஏட்டின் நிலைமை : 

பழுது . பக்கத்திற்கு : 5-7 
வரிகள் . அளவு : 30x3 செ . மீ . எழுத்து 1. தமிழ் . கி . எண்ணிக்கை 1 
2500. ஆசிரியர் : 

அறியக் கூடவில்லையாயினும் 51 வது ஏட்டின்படி 
நாராயணசாமி நாயக்கர் எழுதியது என்றளது . 

முழுமை : குறை 
பாடுடையது . 


! 


தொடக்கம் 

ரசகற்பூர மாத்திரை . 

மஞ்ச பலசறணையை காட்டு வெறாட்டியில் பொடம் போட்ட புஷ்பம் 
வராகனெடை 20. மடல்தொத்த புஷ்பம் வராகனெடை 10 வெள்ள 
காசிக்கட்டி ராகனெடை 5 . 

ரசகற்பூரம் விராகனெடை 1 . 
நல்லெண்ணெய் சேர் ! . 


முடிவு 

கத்தரி பிஞ்சு, முருங்க பிஞ்சு , அறைக்கீறை, வெந்தியகீரை விலை 
சேர்க்கவும் தீரும் . மேகச்சூ , வெடிசூலை ஆறாத மேகரணம் , மேகத் 
தடிப்பு , மேகஊறல் , கெறந்தி , புண்ணு வெட்டை யிவை யெல்லாந் தீரும் . 
பதிநெட்டு மேகம் தீரும் . 
குறிப்பு 

இதில் , 85 -வது ஏ ேஇல்லை . இதில் ரசகற்பூர மாத்திரை , சில்விஷங்களுக்கு 
மருந்து . புளியாரை கிருதம் , பரங்கிப்பட்டை சூரணம் , சுவாச காசத்துக்கு 

பிரயோகம் , ரசபதங்கம் . நெல்லிக்காய் மொரப்பா முதலியன 
உள்ளன . 


கடலைப் 


பரிசை எண் . 895 


சுவடி என் . 430 ( a ) 


அகத்தியர் பூரண சூத்திரம் 216 


ஏடுகள் : 38. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் , அளவு : 42 X 3 செ.மீ. எழுத்து : தமிழ். , கி , எண்ணிக்கை 
1500. ஆசிரியர் : அசத்தியர் . முழுமை : ., முற்றுமுளது. 


9 - வது தொகுப்பு 


115 


குறிப்பு 

இது எமது சுவடி எண் 324 ( f ) போன்றது . 


Daasaaaaaaaaa 


வரிசை எண் . 896 


சுவடி எண் , 


430 { b } 


அகத்தியர் பரிபாஷை , ( 1-5 காண்டங்கள் ) 

) 


ஏடுகள் : 90. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 7-8 
ரிகள் . அளவு : 42x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
3600 , ஆசிரியர் : அகத்தியர் முழுமை : முற்று முளது . 


குறிப்பு 

இதன் முதலிரு காண்டங்களும் 270 ( a ) . 270 ( b ) போன்றன , 
சுவடி எண் 321 ( a ) யில் முதல் 71 பாடல்கள் இல்லை . 72 - ம் பாடல் முதல் 
5-ங் காண்டம் முடிவு வரை இது போன்றதே. 


வரிசை எண் . 897 


சுவடி எண் 


430 ( c ) 


கும்பமுனி சாமியார் பாடல் 12 


ஏடுகள் : 3 , ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது , பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . அளவு : 42 x 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . சிரியா : அகத்தியர் , முழுமை : முற்றுமுளது . 


குறிப்பு 

இது எமது சுவடி எண் 120 ( a ) போன்றது . 


வரிசை எண் . 898 


சுவடி எண் . 430 { d ) 
அகத்தியர் முப்பு 50 


ஏடுகள் : 10. ஏட்டின் நிலைமை : மிகப் பழுதி . பக்கத்திற்கு 7-8 
வரிகள் . அளவு : 42x3செ.மீ. எழுத்து : தமிழ் . ண்ணிக்கை : 
300. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது , 


குறிப்பு 

இது எமது சுவடிஎண் 357 ( b ) போன்றது . 


116 


தமிழ்ச் சுவடிகளில் 


பரிசை எண் . 899 

சுவடி எண் . 430 ( c ) 
அகத்தியர் வகாரம் -30 
ஏடுகள் : 6. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . 

பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . அளவு : 42x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 
குறிப்பு 

இது எமது சுவடி எண்கள் 121 ( i ) . 321 ( b ) போன்றது . 321 ( 6 ) 
அகத்தியர் கைபாகம் 30 என்ற பெயரால் உள்ளது . பாட வேறுபாடுகள் 
மிகுந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் . 900 


கவடி என் . 430 ( f ) 


தட்சிணாமூர்த்தி - 1 . 


ஏடுகள் : 2. ஏட்டின் நிலைமை : 

ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 

42x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
75 ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றும் . 


குறிப்பு 

இது எமது சுவடி என் 121 ( j ) போன்றது . அர அகத்தியர் சூத்திரம் 10 
என்ற பெயரால் உள்ளது . சிலவிடங்களில் அகத்தியரும் தெட்சிணாமூர்த்தியும் 
ஒன்றுபோல் காணப்படுகிறது . 


வரிசை எண் . 901 


சுவடி எண் . 430 ( 3 ) 


அகத்தியர் உட கரு சூத்திரம் 48 


ஏடுகள் : 9 . 

ஏட்டின் நிலைமை | மிகப்பழுது . பக்கத்திற்கு : 6.7 
வரிகள் . அளவு : 42X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . a . எண்ணிக்கை : 
300 . சிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளர் . 


தொடகாம 
வாதமென்ற நூல்.ளெல்லா மொடிக்கி நன்றில் 

மாட்டவே சினமைந்தன் பதியுங் காப்பு 
நாதமென்ற உமையவளுஞ் சிவனுங் காப்பு 
னாதாந்த மனோன்மணித்தாய் பாதங் காப்பு 


முடிவு 
நாட்டுகின்ற வித்தையெல்லாம் பாய்பு நஞ்சு 

நலமான கருவிதுதான் நன்றாய்ப் பாரு 


9 - வது தொகுப்பு 


117 


பூட்டுகிற பூட்டெல்லா மிதுதா னென்று 

புகழ்ந்திட்ட உடல்க் கருசூத திரந்தான் முற்றே . 


48 


முஸ்தும் 


குறிப்பு 


இதில் , பிண்டம் பற்றியும் , அதனால் வழலை முடித்து கருக்கள் கூட்டிதேலும் , 
வாதப் போக்கும் , உடல் சல்லு விளக்கம் சூட செயனீர் கட்டு , பொற்குதிரை 
சுண்ணம் வாதப்போக்கு ஆகியவையும் உள்ளன . 


வரிசை எண் . 902 


சுவடி எண் . 430 ( b ) 


அகத்தியர் முப்பு - 6 


ஏடுகள் : 1. ஏட்டின் நிலைமை : மிகப் பழுது பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . அளவு : 42x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
80. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 236 ( f ) போன்றது . 


வரிசை எண் , 903 


சுவடி எண் , 430 ( i ) 


அகத்தியர் கலைஞனச் சுருக்கம் 1203 


ஏடுகள் : 20. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . 

மிகப்பழுது . . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 42 x 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
700. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


குறிப்பு 


இது எமது சுவடி எண்கள் 235 ( e ) , 367 ( d ) போன்றது , பாட வேறுபாகேள் 
காணப்படுகின்றன . 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங் கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றை 
யும் , பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக 
நமக்குத் தந்தனர் . அவைகள் , பல்வேறு இடங் 
களில் உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்குமுன் 
எம்மிடம் அன்பளிப்பாகக் கொடுத்து தவினால் . 
அவைகள் மக்களுக்குப் பயன்படும் . 


எம்மிடம் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்த 
வர்களும் , சுவடி எழுதியோரும் அழியாப் புகழை , 
எமது சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் , சுவடி தந்தார் 
பெயரும் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் 
5 பிரதிகளும் பெறுவர் . 

எனவே , “ நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர் 
கள் தம்மிடமுள்ள சுவடிகளை , எமது மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறோம் . 


இங்ஙனம் , 


தஞ்சாவூர் , 
17-6-86 . 


T. R. இராமசாமி , 1. A. S .. 
மாவட்ட ஆட்சியர் & இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


